KAMBAR 


AN ESSAY 


BY 
1. CHELVAKESAVAROYA MUDALIYAR, M.A. 
Pachaiyappa's College 


MADRAS 
S. P.C. K. PRESS, VEPERY 


1917 
Price, 8 Anas. 


நபிக.) கத 


| கப்‌ சர ர இ ப ரது கலி 


PREFACE , 


“THE chief glory’ says Dr. Johnson ‘of every 
people arises from its authors’. The Tamils are a 
poetic people. Their poetical literature 1s a vast 
treasure of which any nation can well be proud. 
Greece gave birth to Homer and Socrates. The 
Tamil land gave birth to Tiruvalluvar வாம்‌ Kambar. 
Kambar is the Homer and Tiruvalluvar the Socrates 
of Southern India. The literary glory of the Tamils 
rests on Tiruvalluvar and Kambar, not to speak of 
Auvaiyar and a host of others. The object of this 
Essay is to present to the College student a brief 


survey of Kambar and his immortal Ramayan. 


My thanks are due to Sriman C. Muttukrishna 
Nayadu கோப of Chengalvaraya Naicker’s Orphanage 
Press, for his exertions in obtaining for me a photo of 
Kambar. 


PERAMBUR, | 
15th November, 1909. | 1.௦. 


்‌ க | 


-. Jui 1, 


31 PY 


வ வர்ம வா 


ப்‌ 


212 சப ய ட ஷ்டீடு, 2 
ன ஸ்‌ | 
7 7¥ ர ல்‌ + 
4 சி ஹச cyt ப்‌ ட ர்ஷ்டி . 
அடவு ன்‌ 3] ॥ 
ரா பதப்‌ Foal 4 21501 
௬ * 
ச... AE ரர 
% ரா. 1% 
AT பங்குத்‌ 
்‌ 
அர்த்‌ ப ட அதிக்‌ 
அ 420117 ன அபய ஊட 1 10) 
கந்து நட்ட ஜோ 2 
பரப ர்க ங்‌" 5 ர எர 3 ்‌ 
வக்பு பாதைகளை 
எ be J An 2 நச ச்‌ கி ௯ 


ச Fy i த ; 


Te ம்‌ 
பர்‌ 
4 க்‌ 3 
ஸ்‌ சி A ட 4 த. 
ட மதப்‌! 1 க ்‌ 
க்க ்‌ ்‌ pT 
INE hu ம்ப 1 சர்ச ன்‌ ததுக்ர்க்ு 
ன்‌ இ AF 6 5. 
௫2 ரத்த பத 4 | 
MTN Aa A நன்‌ 
ம்‌ 5 
$ . 
. 
A [] 
டும்‌ 
i ni 
i 
சக 
த்‌ 
பப்‌ அடி 
* pe 1 ச்‌ 


ந்‌ 2 
. - 

1 NS 
ம்ம்‌ 
| இச? பூ 


தோற்றுவாய்‌. -- சம்பகாடர்‌ சரிதத்தை உள்ளபடி 
ஒழுங்காக வரையறுக்கத்தக்க ஆதரவுகள்‌:மிகச்‌ சிலவே. 
அவை தொண்டைமண்டல சதகம்‌-சோழமண்டல சத 
கம்‌-பாண்டிமண்டல சதகம்‌-தமிழ்‌ நாவலர்‌: சரிதை 
முதலியவற்றில்‌ காணப்படும்‌ லெ பாக்களும்‌, கன்ன 
பரம்பரையாக வழங்கும்‌ சில வசலாறுகளுமேயாம்‌. 
பண்டைத்‌ தமிழ்ப்‌ : பாவலர்‌ சரிதங்களைக்‌ கோத்தெழு 
தற்குரிய சாதனங்கள்‌, இங்கன மான சில பாக்களும்‌ 
இலை கன்னபரம்பரை வரலாறுக மன்றி, வேறு எவை 
தாம்‌ உள்ளன? பழங்காலைத்‌ தூர்க்காதே, புதுக்காலை 
வெட்டாதே' என்று ஐலிடுதின்ற காட்டிலே ஜீவசரி 
தம்‌ என்பதொன்று உண்டோ? பலபேர்களுடைய வர 
லாறுகளும்‌, ஓரே அச்சில்‌ , அடித்தெடுத்தாற்போல்‌, 
ஒருபடித்தாகத்தானே இருக்கின்றன. எவரிடத்தேனும்‌ 
இக குணங்குறிச்‌ செயல்கள்‌ சிறந்து தோன்றின்‌, அவை 
கன்னபரம்பரையிலே பாரித்துத்‌ தாலித்துப்‌ போகின்‌ 
நன. மாற்சரியத்தால்‌ உலக்கை தேய்ந்து உளிப்பிடி 
வதம்‌ உண்டு, கர்னல்‌ மக்கென்சி என்னும்‌ இங்க்‌ 


விஷ்காரர்‌ இரண்டிலக்ஷம்‌ ரூபா வரையில்‌ செலலிட்டுச்‌ 


த ண்‌ உட கம்பநாடர்‌ 


சேகரித்த ஸ்ட ப்ரதிகளும்‌, பாவலர்‌ நாவலர்களை மூடி 
யிருக்கும்‌ அந்தகாரத்தைப்‌ போக்னெபா டில்ல்‌, புரா 
தன இலொசாஸன ஆராய்ச்சி செய்றெ விற்பன்னர்‌ 
களும்‌, தமிழ்ப்‌ புலவர்களுடைய ஜீவகால க்ரமத்தைத்‌ 
தானும்‌ இதுகாறும்‌ வரையறவு செய்தது மில்லை. அயி 
னும்‌, சென்ற நூற்றாண்டின்‌ அதியில்‌ மாணாக்கர்‌ 
கள்‌ இருந்த நிலைமையில்‌ இப்பொழுது காம்‌ இருக்க 
வில்லை.  அச்யெந்திரம்‌ ஊன்றி வேர்கொண்டுவிட்‌ 
ட. இருந்த இடமும்‌ தெரியாமல்‌ பெட்டி பேழை 
களில்‌ உச்கிமக்கிக்‌ இடந்த பழம்பனுவல்கள்‌ ஒவ்வொன்‌ 
ஐய்‌ அச்சியந்திரத்தின்‌ மீது ஏறுதலுற்று மலிந்தன 
வாய்க்‌ சுடைத்தெருவிற்கு வருகன்றன. புராதன 
சரித்திரக்‌ குறிப்புகளும்‌ சிலாசாஸனங்களும்‌ ஓவ்‌ 
வொன்றாுப்‌ அச்சில்‌ கிடைக்னெறன. . கடல்சூழ்‌ 
இலங்கைக்‌ கயவாகு என்பான்‌” இங்களத்திவில்‌ சங 
காதனம்‌ ஏறிய காலத்தை மஹாவம்சம்‌ என்னும்‌ 
பெளத்த சரித்திரக்‌ குறிப்பு. வெளியிட்ட அளவில்‌, 
கடைச்சங்கம்‌ இருந்த காலம்‌ கட்டுசைக்கக்‌ கூடிய 
தாயிற்று... நிலாசாஸனங்கள்‌ குலோத்துங்கன்‌ முத 
லான சில சோழராசாக்கள்‌ காலத்தை வரையறுத்து: 
விட்டமையால்‌, கம்பர்‌ முதலான கவிகளுடைய காலம்‌ 
இப்பொழுது ஒருவாறு விளங்வெருனெறது. அக்‌ 
கால நூல்களாலும்‌ உரைகளாலும்‌, சங்கக்‌ காலத்துக்‌ 
கும்‌ கம்டர்‌ காலத்துக்கும்‌ இடைப்பட்ட பல புலவர்‌ 


களுடைய காலக்ரமமும்‌ ஒருவாறு விளங்வெருநன்ற து. 


கம்பநாடர்‌ 9 


புசாகன புலவர்களில்‌ சிலர்‌. இன்னின்ன காலத்தவர்‌ 
என இப்பொழுது தெளிவாகக்‌ சண்ணெதிர்ப்படுகின்‌ 
றனர்‌. நம்முடைய மைந்தரும்‌ அவருடைய மைந்தரும்‌ 
அப்புலவர்களை இன்னும்‌ நன்கு உணரக்கூடும்‌. பகி 
யெடுத்தலான சல புலவர்கள்‌ இப்பொழுது இந்தப்‌ 
பழங்‌ கணக்கையெல்லாம்‌ பார்த்து வருகின்றமையால்‌, 
அக்குக்‌ தொக்கில்லாமல்‌ அவாக்தரமானவருடைய 
கணக்கைக்‌ கழித்துவிட்டாலும்‌, பாக்கி சாக்கியான 
சில ஆசாமிகளின்‌ நிலுவைக்‌ கணக்கு ஏற்படாமல்‌ 
போகாது. புலவர்‌ சரிதங்களையும்‌ அவர்கள்‌ இயற்றிய 
மூல்களையும்‌ பலமுகத்தான்‌ ஆராய்வது ஈமக்கு இன்‌ 
னும்‌ ஈவமான காரியமாகவே இராநின்றஅ. நூல்களின்‌ 
குற்ற நற்றங்களை ஆராய்வதற்கான கருவிகள்‌ நமக்கு 
இன்னும்‌ சால்லை. புராதன கவிகளைப்‌ புதிய கட்ட 
ளைக்‌ கருவிகளால்‌ அளந்து பார்ப்பதும்‌ தச்கதன்னு. 
ஆகவே, கம்பநாடா அ ஜீவசரித்திரத்தை விரிவாக ஆரா 
யப்‌ புருவம்‌, அவருடைய ால்களின்‌ தராதரங்களைப்‌ 
பலபடத்‌ தேடித்‌ அருவிப்‌ பார்ப்பதும்‌, இந்த வியா 
சத்தின்‌ நோக்கம்‌ அல்ல. ஏனைக்‌ கவிராயர்களில்‌ இவர்‌ 
எம்மாத்திரம்‌, ஏனைக்‌ காவியங்களில்‌ இவருடைய இரா 
மாயணம்‌ எம்மாத்திரம்‌, என்பன அணிவதே இந்த வியா 
சத்தின்‌ ஒருதிலையான நோக்கம்‌. இவருடைய புல 
மைத்‌ திறத்தையும்‌ குணங்குறிகளையும்‌ இராமாயணத்‌ 
கால்‌ அறியக்கூடுமாயின்‌, அவற்றை அராய்வதும்‌, 


இநத வியாசத்தின்‌ ஒருபுடை நோக்கமாம்‌. 


10 கம்பகாடர்‌ 


காவியத்தின்‌ பூருவோத்தரம்‌.--,தமிஜிலக்கியத்தின்‌. 
இறந்தகால சரிதத்தை ஆராயப்‌ புகுவோமாயின்‌, ஆச 
ரியர்‌ அகத்தியனார்‌ காலத்துக்கு அப்பால்‌ அடியெடுத்‌ 
அவைக்க இயலாது. அக்காலம்‌ தலைச்சங்கமிருந து 
தமிழாசாய்ச்சி செய்த காலமாகும்‌. அக்க லத்தில்‌ 
இயற்றமிழ்‌ இசைத்தமிழ்‌ காடகத்தமிழ்‌ என்னும்‌ தமிழ்‌ 
மூன்றும்‌ வழக்காறு உடையனவாக இருந்தன. அம்‌ 
மூன்றையும்‌ வகைப்படுத்தி அகத்தியர்‌ தமது பெய 
ரால்‌ அகத்தியம்‌ என்ற ஓரிலக்கணத்தை அருளிச்‌ 
செய்தார்‌. அவருடைய மாணாக்கர்‌ பன்னிருவரில்‌ 
முதன்மை பெற்றவரான தொல்காப்பிய முனிவர்‌, அகத்‌ 
தஇயத்தின்‌ இயற்றமிழ்க்‌ கூறுபாட்டினை ஆதரவாகக்‌ 
கொண்டு, தமது பெயரால்‌ தொல்காப்பியம்‌ என்னும்‌. 
இலக்கணத்தை இயற்றினர்‌. அகத்தியம்‌ முதலாக எனைப்‌: 
பழைய இலக்கணங்கள்‌ எல்லாம்‌ இறந்தனவாக, இன்று: 
காறும்‌ சிதைவு எஞ்சிகிற்பது இஃதொன்றே. நன்‌ 
னூல்‌ சின்னூல்‌ முதலிய பின்னால்களைப்‌ பெற்றெடுத்த 


இவ்விலக்கணம்‌, எழுத்தையும்‌ சொல்லையும்‌ ஆராய்வ: 


அடனே, பொருளிலக்கணத்தை நிரம்பவும்‌ ஆராய்கின்‌ 
றது. இப்பொருளிலக்கணம்‌ ஒன்றுமே, (இடைச்சங்‌ 
சத்திலும்‌ தலைச்சங்கத்திலும்‌ அதற்கு முற்பட்ட காலத்‌ 
திலும்‌ உள்ள கவிகள்‌ தங்கள்‌ பாட்டில்‌ அமைத்த 
பழம்பொருளைத்‌ திறந்துகாட்ட வல்ல திறவுகோலாய்‌ 
இராநின்றது. அப்பொருளாவது அகப்பொருளென்‌ 


அம்‌ புறப்பொருளென்றும்‌ இரண்டு பாகுபாடு உடை 


ணின்‌ 


கம்பநாடர்‌ ந 
யது. அவற்றுள்‌, அகப்பொருளாவது ஓத்த அன்பின 
ராயை ஓரு தலைவனும்‌ ஒரூ தலைவியும்‌ தமது உள்‌ 
ளத்துணர்வினால்‌ மாத்திரமே அனுபவித்தலான காம 
வின்பம்‌. புறப்பொருளாவது எல்லாராலும்‌ அனுப்‌ 
வித்து உணரப்பவெதான அறமும்‌ பொருளுமாம்‌. 
ஆகவே, அக்காலத்துத்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ அதம்‌ 
பொருள்‌ இன்பம்‌ என்னும்‌ மூன்றையும்‌ பாட்டில்‌ 
அமைத்துப்‌ பாடினர்‌ என்பது போதரும்‌. இடைச்சங்‌ 
கத்து அல்களிலும்‌ கடைச்‌ சங்கத்து நூல்களிலும்‌ எஞ்‌ 
சிநின்றவற்றை ஆராய்ந்துபா' ர்க்குமிடதீதும்‌, இது துணி 
பப்படுஇன்றது. தமிழ்காட்டின்‌ கருப்டொருள்‌ உரிப்‌ 
பொருள்களை அமைத்து, அறம்‌ பொருள்‌ இன்பங்களை 
விளக்கி, அரசர்கள்‌ வள்ளல்கள்‌ முகலானாருடைய 
பேரும்‌ புகழும்‌ பெருவாழ்வும்‌ விரித்துப்‌ பாடிய நூல்‌ 
கள்‌ சொற்றொடர்நிலைச்‌ செய்யுள்‌ பொருட்டொடர்‌ 
கிலைச்‌ செய்யுள்‌ என வரையறுக்கப்பட்‌ டிருக்கின்றன. 
அம்மை முதலிய எட்டும்‌ தொடர்கிலைச்‌ செய்யுட்கு 
இலக்கண மென்பதும்‌, அவற்றுள்‌ “இ முமென்‌ மொழி 
யான்‌ விழுமியது நூவலினும்‌, பசந்த மொழியான்‌ அடி 
நிமிர்ந்தொழுகனும்‌, தோலென மொழிப தொன்மொ 
ழிப்‌ புலவர்‌” என்பதும்‌ தொல்காப்பியம்‌. இங்கன 
மான தொடர்நிலைச்‌ செய்யுள்களில்‌, ஒருபுடை பித்‌ 
காலக்‌ காப்பியங்களோ டொத்து) மேற்கூறிய இலக்க 
ணங்கள்‌ அமைந்து விளங்குவன, சிலப்பதிகாசமும்‌ 


மணிமேகலையும்‌. இது “ஐந்திணை மருங்கின்‌ அறம்‌ 


12 கம்பநாடர்‌ 


பொருளின்பம்‌, மக்க டேவர்‌ எனவிரு சார்க்கும்‌, ஒத்த 
மரபின்‌ ஓழுக்கொடு புணர, எழுத்தொடு புணர்ந்த 
சொல்‌ லகத்தெழு பொருளை, இழுக்கா யாப்பின்‌ அகனும்‌ 
புறனும்‌,. ..என்றிவை, தெரிவு வகையாற்‌ செந்தமி 
பியற்கையின்‌,.. . . மணிமேகலைமேலுரைப்பொருள்‌ முற்‌ 
திய சிலப்பதிகாரம்‌! என இறுதியில்‌ இளங்கோ வடி 
கள்‌ எழுதியுள்ள கட்டுரையால்‌ விளச்கமெய்தும்‌. உத 
யணன்கதை, இடைச்சங்கத்துப்‌ புலவராற்‌ பாடப்‌ 
பட்ட கலியும்‌ குருகும்‌ வெண்டாளியும்‌ முதலிய செய்‌ 
புளிலக்கியம்‌ ஆராய்ந்து செய்ததொன்றாக அடியார்க்கு 
கல்லார்‌ கூறியுள்ளார்‌. ஆகவே இதுவும்‌ தொடர்நிலைச்‌ 
செய்யுளின்பாற்‌ படுவதாகும்‌. இந்நூல்‌ பைசாசபா 
ஷையில்‌ குணுட்டியர்‌ என்பவர்‌ இயற்றிய பிருகத்‌ 
கதையின்‌ மொழிபெயர்ப்பு என்ப. பிருகத்‌ கதையின்‌ 
காலம்‌ கி, பி. அரூவது நாற்முண்டென வடமொழி 
யிலக்யெச்‌ சரித வாசியர்கள்‌ துணி௫ன்றனர்‌. 

காவியம்‌ என்னும்‌ பெயராவது காவிய லகஷண£மா 
வது தொல்காப்பியத்தில்‌ கூறப்பட்டதில்லை. காவ்‌ 
யம்‌ என்னும்‌ வடமொழிப்‌ பெயர்‌, “(நாடகக்‌ காப்பிய 
ஈன்னூ வுனிப்போர்‌'” என மணிமேகலை யுள்ளும்‌, “*கூத்‌ 
அய ரிருக்கையும்‌ சுற்றியதாகக்‌, காப்பிய வரசனைக்‌ 
கலந்தவை சொல்லி” என உதயணன்கதையுள்ளும்‌, 
““கருதுவ தங்கொன்‌ ௮ுண்டோ காப்பியக்‌ கவிகள்‌ காம, 
வெரியெழ விகற்பித்‌ தட்டார்‌” எனச்‌ சிந்தாமணி யுள்‌ 


ரூம்‌ வழங்கியதை அடியார்க்கு நல்லார்‌ எடுத்துக்‌ 


கம்பநாடர்‌ 1 


காட்டுகின்றனர்‌. வடமொழியில்‌ தானும்‌, சாவ்யம்‌ என்‌ 
பது, தொல்லைகாளில்‌ கவியொருவன்‌ பாடினது யாது: 
அதுவே காவ்யம்‌ எனப்‌ பொதவகையால்‌ வழங்கிய 
கல்லது, யாதொரு வகைப்பட்ட .நாலைச்‌ சுட்டிவந்த 
இல்லை. வான்மீகி முனிவர்‌ அருளிச்செய்த இசாமா 
யணம்‌ ஒன்றே சிறப்புவகையால்‌ காவ்யம்‌ என முத: 
லில்‌ வழங்கப்பெற்றது. அப்பால்‌ அத்துறைப்பட்ட 
நூல்கள்‌ வடமொழியில்‌ காவ்யம்‌ என வழங்கலாயின. 
வடமொழியிலுள்ள காவ்யாதர்சம்‌ என்னும்‌ அலங்‌: 

கார சாஸ்திரத்தைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்த காலம்‌ 
குலோத்துங்கச்‌ சோழன்‌ காலம்‌. ௮ம்‌ மொழிபெயர்ப்‌ 
பான தண்டி பலங்காரத்தில்‌ 

பெருங்காப்‌ பியமிலை பேசுங்‌ காலை, 

வாழ்த்து வணக்கம்‌ வமுபொரு ஸிவய்றினொன்‌ ல 

தேற்புடைத்‌ தா முன்வர வியன்ற, 

நாற்பொர௫ுள்‌ பயக்கு நடைகெறித்‌ தாகத, 

சன்னி ரில்லாத்‌ தலைவனை யுடைச்தாய்‌, 

மலைகட னாடு வளககர்‌ பருவம்‌ 

இருசுடர்த தோற்றமென்‌ நினையன புனை5த, 

நன்மணம்‌ புணர்தல்‌ பொன்முடி சவிச்தல்‌ 

பூம்பொழி னுகர்தல்‌ புனல்விளை யாடல்‌ 

தேம்பிழி மதுக்களி சிறுவரைப்‌ பெறுதல்‌ 

புலவியிற்‌ புலத்தல்‌ சலவியிற்‌ களித்தலென்‌ 

றின்னன புனைந்த கன்னடைத்‌ தாத, 

மந்திரம்‌ தூத செலவிகல்‌ வென்றி 

சந்தியிற்‌ ரொடர்ந்கு, சருக்கமி லம்பகம்‌ 

பரிச்சேச மென்னும்‌ பான்மையின்‌ விளக்‌, 

நெருக்கிய சுவையும்‌ பாவமும்‌ விரும்பக்‌ 

கற்றோர்‌ புனையும்‌ பெற்றிய தென்ப. 


ப! கம்பநாடர்‌ 


என்க காவியலகூணம்‌ உரைத்திருக்கின்றது. “காற்‌ 
பொருள்‌ பயக்கு நடைகெறிக்‌ காகக்‌ தன்னிக ரில்லாத்‌ 
தலைவனை யுடைகத்தாய்‌'” என்பது, ““விழுமியது நுவலி 
னும்‌” என்ற தொல்காப்பியச்‌ சூத்திரத்தாற்‌ கொள்ள 
லானதே.. சுவையும்‌ பாவமும்‌ மெய்ப்பாட்டியலிற்‌ 
போந்தன. ஏனைய அங்கங்கள்‌ தமிழில்‌ பழமையான 
தொடர்நிலைச்‌ செய்யுட்களில்‌ நியதியாக வருவனவல்ல. 
தமிழில்‌ தண்டியலங்காரம்‌ ஏற்பகிவதற்கு முன்னரே 
ம்பெருங்‌ காப்பியங்களில்‌ இந்தாமணியும்‌ 8ஞ்சிறு 
காப்பியங்களும்‌ ஏற்பட்டுவிட்டன. இவைகளெல்லாம்‌ 
பெரும்பான்மை வடமொழிக்‌ காவியங்களின்‌ போக்‌ 
கைப்‌ பின்பற்றினவை. இவற்றைப்‌ பாடிய கவிகள்‌ 
வடமொழிப்‌ புலமை நிரம்பிய ஜைனப்‌ புலவர்கள்‌. தமி 
“நில்‌ பழைய. தொடர்நிலைச்‌ செய்யுள்கள்‌. கதைப்போக்‌ 
இலே ூந்திணைக்‌ கருப்பொருள்‌ உரிப்பொருள்களை 
உரைப்பதன்றி, ““மலைகடல்‌ நாடு வளநகர்‌ பருவம்‌” 


முதலியவற்றைத்‌ தனியாக வாங்கிக்கொண்டு 


உயர்வு 
நவிற்சியாகப்‌ புனைந்அரைப்ப தில்லை. இங்ஙனம்‌ இவற்‌ 
றைத்‌ தனியாகப்‌ புனைந்துரைப்பது வடமொழியில்‌ 
வியாஸமுனிவர்‌ முதலியோருடைய புராணங்களைப்‌ 
பின்பற்றிய வழக்காகும்‌. பிற்காலக்‌ காவியங்கள்‌, வட 
மொழியில்‌ சதுஷ்பாதம்‌ கடும்‌ பாத நான்கும்‌ 
வகுத்த வான்மீகி?) என வழங்கும்‌ பாவிற்‌ கேற்பத கமி 
மில்‌ ஏற்பட்ட விருத்தப்‌ பாக்களையே யாப்புறவாகக்‌ 
கொள்ளலாயின. 


கம்பநாடர்‌ டத 
இங்கனம்‌ செய்யலுற்றவர்களில்‌ மிக்க ஸித்தி பெற்‌ 
றவர்‌ இருத்தக்கதேவர்‌ ௮ என்பவர்‌. இவர்‌ பாடிய காவி 
யமே சிவகடிர்தாமணி. தமது. காவியத்தில்‌ ஜைனமத 
ஹித்தாந்தங்களை ௮ங்கங்கே ஏற்றுவதையே இவர்‌ ஒரு 
தலைக்‌ கருத்தாகக்‌ கொண்டவராயினும்‌, வடமொழிக்‌ 
காவியப்‌ போக்கனைத்‌ தமிழில்‌ கொணர்ந்து கூட்டும்‌ 
ஒருசார்‌ கருத்தினையும்‌ ஈன்கு நிறைவுறுத்தினார்‌. லீஞ்‌ 
இறு காப்பியங்களில்‌ ஒன்றான சூளாமணி, சீவக சிந்தா 
மணியினும்‌ முந்தினதாகக்‌ கொள்ளப்படுகின்றது. கம்ப 
ருடைய விருத்தங்களின்‌ -ஓசைத்திறம்‌ சூளாமணி 
விருத்தங்களின்‌ ஓசைத்திறத்தை. ஒத்திருப்பது உய்த்‌ 
அுணர்வார்க்குப்‌ புலப்படும்‌. கம்பர்‌ சூளாமணியில்‌ 
நன்கு பயின்திருத்தல்‌ கூடும்‌. கம்பர்‌, வடமொழிப்‌ 
போச்கைப்‌ பின்பற்றிய தமிழ்க்‌ .காப்பியங்களை ஓதி, 
அவற்றது கட்டுக்கோப்பின்‌ “மர்மங்களைச்‌ செவ்விதின்‌ 4 
உணர்ந்தவராக, தமக்கு எடுத்துக்காட்டாக இருந்த 
- காலியங்களினும்‌ இறந்த காவியம்‌ பாடுவாராயினார்‌. ௮௮ 
முதலாகப்‌ பிற்காலத்துக்‌ கவிகளுக்குக்‌ கம்பசாமாய 
ணமே மேல்வரிச்‌ சட்டம்‌ ஆகிவிட்டது. குளாமணி 
கட்டி முதலாக இற்றைநாட்‌ காப்பியங்கள்‌ இறுதி 
யாக உள்ள எல்லாவற்றிற்கும்‌ கம்ப ராமாயணம்‌ சிரோ 
மணியாக விளங்குவதாயிற்று. இச்றெப்பினை உட்‌ 
கொண்டே அக்காலத்தவர்‌ கம்பநாடரைக்‌ கவிச்சக்ர 


வர்த்தி எனக்‌ கொண்டாடினர்‌: 


10 கம்பநாடர்‌ 


அம்பிலே சிலையை நாட்டி அமரர்க்கன்‌ முத மீந்த 
சம்பிரா னென்னத்‌ தானும்‌ தமிழிலே தாலை காட்டிக்‌ 
கம்பகா டுடைய வள்ளல்‌ கலவிச்சக்ர வர்த்தி பார்மேல்‌ 
நம்புபா மாலை யாலே ஈரருச்சன்‌ இமத மீந்தான்‌ 
என்று புகழ்ந்தார்கள்‌. 
எடுத்துக்கோண்ட விஷயம்‌. கவிச்சக்ரவர்த்தி 
ஆகின்ற இவர்‌ யார்‌? இவர்‌ எக்காலத்தவர்‌? இவர்‌ காலக்‌ 
இருந்த ஏனைப்‌ புலவர்‌ எவர்‌? இவர்க்கு தலான நூல்கள்‌ 
எவை? அவற்றில்‌ எவற்றால்‌ இவர்‌ புலமை உருப்பெற 
றது? இவரைச்‌ இநெப்பெய்துவித்த இராமாயணத்தின்‌ 
முக்கியாம்சங்கள்‌ என்ன? இவர்‌ இயற்றிய ஏனை _நால்‌ 
கள்‌ எவை? இவரைக்‌ குறித்க இவர்‌ இயற்றிய நூல்க 
ளால்‌ ஏதேனும்‌ அறியலா குமா? முன்னே தோற்றுவாய்‌ 
செய்தபடி., இந்த வியாசத்தில்‌ விடுக்கப்‌ புகுந்த விஷயற்‌ . 
கள்‌ இவ்வினாக்களே யாகும்‌. கைக்கெட்டலான சாத 
னங்களின்‌ சார்பைக்‌ கொண்டு, ஒருதலைச்‌ சார்பாக 
ஒன்றும்‌ கூரூமல்‌, ஈடுவுநிலமையாகவே இயன்றமட்‌ 
டில்‌ இவ்வினாக்களை இங்கு விடுக்க முயல்வோம்‌. 
ஆசிரியர்‌ பேயர்‌. — தமிமாரிரியர்களில்‌ எவருடைய 
பெயர்தான்‌ உள்ளபடி. வழங்குகின்ற து? புராதன கவிச்‌ 
சுரருடைய பெயர்களெல்லாம்‌ ஓட்டு, பெயர்களாகவே 
வழங்கிவந்தன. அவர்கள்‌ பிறந்து வளர்ந்த சாட்டி 
னடியாகப்‌ பிறந்த இடப்பெயராதல்‌ ஓன்‌ று; குணங்குறிச்‌ 
செயற்கை விசேடத்தால்‌ உண்டான காரண விடுகறிப்‌ 


பெயராதல்‌ ஒன்று. இவ்வாசிரியர்‌ கதியும்‌ இதுவா 


கம்பநாடர்‌ 17 


யிற்று, இவர்‌, கம்பர்‌ என்றும்‌, கம்பகாடர்‌ என்றும்‌, 
கம்பமாட்டா ழ்வான என்றும்‌, வழங்கப்பெற்றார்‌. 
கம்பர்‌ என்பது ஏகாம்பர முடையாரது பெயரின்‌ 
மரூஉ என்பர்‌ சிலர்‌, காளிவரம்‌ பெற்றுக்‌ கவிபாடு 
முன்னே, அறிவிலாச்‌ சிறியராய்க்‌ கம்பம்போல்‌ இருக்‌ 
தவசாதலின்‌, ஏனைச்‌ சிறார்கள்‌ இவரைக்‌ கம்பன்‌ கம்பன்‌ 
என்றழைக்துவர்த காரணத்தால்‌ கம்பர்‌ எனப்படுவா 
சாயினார்‌ என்பர்‌ வேறு இலர்‌. இவருக்கு இளமையில்‌ 
சல்வி பயில்வித்த கணக்காயரது கம்பங்கொல்லையைக்‌ 
காத்துவந்த காரணத்தால்‌ கம்பர்‌ எனப்பட்டார்‌ என்‌ 
பாரு முளர்‌. காளிங்கராயன்‌ குதிரையைச்‌ சாவவும்‌ 
வாழவும்‌ பாடியதைக்‌ கேட்டு, அரசன்‌ இவரை வரு 
வித்த அளவில்‌, இவரும்‌ கம்பங்கொல்லையைக்‌ காத்‌ 
திருக்க கம்பத்துடனே சென்றாராக, இவரைக்‌ கண்ட 
அரசன்‌, “இரக்கக்‌ கம்பனோ அது செய்தவன்‌? எனக்‌ 
கேட்டதனால்‌ எழுதலான பெயர்‌ என்றும்‌ உரைப்பர்‌. 
ஈடார்‌ கருஞ்சோழ ஈாடதினு றுந்திருவ ழுந்தூரினில்‌ 
பீடாரூ மோச்சக்‌ குலத்தொருவ னவ்ஷர்ப்‌ பெருங்கோயில்வாய்‌ 
நாடா வுதிக்குர்‌ தொறுஞ்சென்று ௪ங்கூது ஈல்வேலையான்‌ 
கோடாம லதசெய்து வருகாளு ளொருசாளிற்‌ கூறாயிடை, 
கம்பத்‌இ னருகோர்‌ இசக்கண்டு பெருகுவ்‌ களிப்போடெடுத்‌ 
தம்பத்த னையும்வெள்ற விழியுற்ற மனையாள்கை ய்தைகல்‌கினான்‌. 
கொம்பொத்த வவண்மார்பி லமு.தாறன்‌ முதலாய குணமெய்தலால்‌ 
ம்பத்‌ கண்டீச னருள்செல்வ மிதுவென்ன கனியெண்ணீனார்‌. 
சம்பத்தி னடியிற்‌ டெந்திட்ட தாற்கமப னென்னப்பெயர்‌ 
உம்பர்க்கு மெய்தாத பேறான பிள்ளைக்‌ குவக்தோதினார்‌. 
என்பர்‌ புலவர்‌ புராணம்‌ உடையார்‌. 
2 


18 கம்பகாடர்‌ 


கம்பகாடு இவருடைய முன்னோர்களது ஜன்மதேச 


மாகையால்‌, இவர்‌ கம்பர்‌ கம்பகாடர்‌ என்று பெயர்‌ 


பெற்றிருக்கலாம்‌. இவர்‌ இசாமபக்தியிலும்‌ ஆழ்வார்‌ 
பக்தியிலும்‌ ஆழ்ந்து சடுபட்டிருப்பதைக்‌ கண்டு வியக்க 
ஸ்ரீரங்கத்து வித்துவாமிசர்கள்‌ இவரைக்‌ கம்பநாட்‌ 
டாழ்வான்‌ எனப்‌ புகழ்ந்தனர்‌. இவரைப்‌ புகழ்ந்து 
பாடிய கனியனகளில்‌ “கம்பரா டுடைய வள்ளல்‌” -என்‌ 
அம்‌ “கம்பராட்‌ டாழ்வான்‌ கவி! என்னும்‌ வருவன 
இதற்குப்‌ பொருந்தும்‌. 

தஞ்சையில்‌ இவர்‌ தருவழுந்தூரில்‌ பிறந்தவர்‌ என்‌ 
பதும்‌ வாழ்ந்தவர்‌ என்பதும்‌, “மன்றே புகழும்‌ இரு 
வழுக்தூர்‌ வள்ளல்‌' எனச்‌ ௪டகோப ரந்தாதியிலும்‌, 
“சீரணி சோழநாட்டுத்‌ திருவழுக்தூரில்‌ வாழ்வோன்‌' 
என இசாமாயணத்‌ தணியன்‌ ஒன்றிலும்‌ வருவனவம்‌ 
றால்‌ அறியப்படும்‌. இப்பொழுதும்‌ இருவமுக்தூரிலே 
கம்பர்‌ மேடு என்று ஒரு மனை வழங்கிவருவ அம்‌ இதனை 
வலியுறுத்துகன்றது. கம்பர்‌ வீட்டில்‌ நாடோறும்‌ புது 
மட்கலங்களில்‌ அடிசில்‌ ௮வது வழக்கம்‌: அட்டுக்‌ 
கழித்த கலங்களை ஒரு கொல்லையில்‌ எறிர்துவக்தனர்‌; 
இங்கனம்‌ உடைதலுற்ற குயக்கலங்கள்‌ நாளடைவில்‌ 
மேடிட்டன. கம்பருடைய வாழ்க்கைக்கு அறிகுறி 
யான இந்த மேட்டை எவரும்‌ கைக்கொள்ளாமல்‌ 


விட்டனர்‌ என அவ்வூரினர்‌ கூறிவருகின்றனர்‌, 


கம்பநாடர்‌ | (9 

வம்ச மரபு.--இவர்‌ ஓரசசனுடைய புதல்வர்‌ என்றும்‌ 
ஓச்சன்‌ விட்டில்‌ வளர்ந்தவர்‌ என்றும்‌ சிலர்‌ கூறுகின்‌ 
றனர்‌. திருவழுந்தார்ப்‌ பிடாரி கோயிற்‌ பூசை செய்யும்‌ 
ஐச்சனுடைய பிள்ளையே எனக்‌ கூறுவார்‌ கலர்‌. இவர்‌ 
தன்‌ மகன்‌ அம்பிகாபதியை அரசன்‌ கொன்‌, காரணம்‌ 
பற்றிப்‌ பழிவாங்கத்‌ தருணம்‌ பார்த்திருந்தவர்‌, வேட்‌ 
டையாடும்போது ஒரு யானையால்‌ அசத்திவரப்பட்ட 
அரசகுமாரனை, “தாட்டானை விட்டாலும்‌ கவியானை 
விடாது? என்று ஈட்டியால்‌ குத்திக்‌ கொன்றனர்‌ என்ப 
தொரு: கதையைக்கொண்டு, இவர்‌ க்ஷதீரிய ஈல்லராயின்‌ 
அங்கனம்‌ செய்யத்‌ அணியார்‌ என யூகித்து, இவரை 
ராஜவம்சத்தில்‌ பிறந்தவரே என்பர்‌. இவர்‌ உள்ள 
படி கஆத்ரியராயின்‌, யாதொரு நாட்டையாவது ஊரை 
யாவது தமிழ்நாட்டு வேந்தரிடத்தில்‌ பெற்றாயினும்‌ 
வென்றுகொண்டாயினும்‌ அரசியல்‌ நடத்திபிருக்கலாம்‌. 
இவருடைய புத்ர பெளத்ரர்களும்‌ அங்கனம்‌ செய்‌ 
திலாமையால்‌, “மகனறிவு தர்தையறிவு' என்றெ ப்ர 
மாணத்தைக்‌ கொண்டும்‌ இவர்‌ க்ஷதீரியர்‌ என்பது அணி 
தல்‌ கூடவில்லை. வெண்ணெய்‌ நல்லூர்ச்‌ சடையப்ப 
முதலியார்‌ முதலாயினாரும்‌ மூவேந்தரும்‌ கம்பருடனே 
ஸமபந்தி போஜனம்‌ செய்ததாகவும்‌, கம்பருடைய 
மாணாக்கரான ஏகம்பவாண முதலியார்‌ கம்பர்‌ வீட்டி 
லே சலராள்‌ இருந்து விருந்துண்டதாகவும்‌ கன்னபரம்‌ 
பரை உண்டு, மஹாகவியாதலால்‌ இவர்‌ திறத்தில்‌ வேற்‌ 


அமை பாராட்டாமல்‌ அவர்கள்‌ அங்ஙனம்‌ செய்ததாக 


௨0 கம்பநாடர்‌ 


வும்‌ கொள்ளக்கூடு மாகையால்‌ ; இந்த போஜன லம்பக்‌ 
தத்தினால்‌ மாத்திரமே அவரை ்ற்ிவர்கதே கொள்ள 
இடமில்லை. “உழுங்குலத்திற்‌ பிறந்தாரே உலகுய்யப்‌ 
பிறந்தாரே என வேளாளரைப்‌ புகழ்ந்து பாடிய ஏரெ 
முபது என்னும்‌ நூலைக்‌ கூலிக்குப்‌ பாடியிருக்கலாம்‌. 
தமது அன்னதாதாவான சடையப்பரை இசாமாயணத்‌ 
தில்‌ பலவிடத்தும்‌ புகழ்க்ததன்றி, திருவபிடேகப்‌ பட 
லத்தில்‌ £பவெண்ணெயூுர்ச்‌ சடையன்‌ றங்கள்‌ மரபுளோர்‌ 
கொடுக்க வாங்‌ வசிட்டனே புனைந்தான்‌ மெளலி” 
எனப்‌ பாடியிருப்பதும்‌, சடகோப்ரந்தாதியில்‌ இருபத்‌ 
காமுவது செய்யுளில்‌, வேளாண்மசபினசான ஈம்மாழ்‌ 
வாரைக்‌ “குருகூரெங்கள்‌ குலக்கொழுக்கே' எனக்‌ 
கூறியிருப்பதும்‌. இவர்‌ வேளாளரேயோ எனக்‌ கொள்‌ 
ளக்‌ கடக்கின்றன. சீரணி சோழநாட்டுத்‌ திருவழுக்‌ 
அருவ ச்சன்‌' என்ற பாடமும்‌, “கம்மணிச்‌ இன்றிக்‌ 
சீரறியாக்‌ கம்பகாடன்‌' என வாணியன்‌ தாதன்‌ இவ 
ரைப்‌ பாடிய வசைப்பாட்டும்‌; கம்பரை ஓச்சன்‌ என்‌ 
பார்க்கு இயைந்த சான்று, சந்தத்தை கோக்கும்‌ 
போது, “திருவழுந்தூரு வச்சன்‌' என்ற பாடம்‌ விசு 
வாமித்ர ஸ்ருஷ்டியாய்ச்‌ செருடிவிடப்பட்ட தென்பது 
வெட்டவெளி. வள்ளுவர்‌ வீட்டில்‌ வளர்ந்ததனால்‌. 
இருக்குறளாதிரியர்‌ வள்ளுவர்‌ என வழங்கப்பெற்றமை 
போல்‌, கம்பரும்‌ ஒச்சன்‌ வீட்டில்‌ வளர்ந்து ஓச்சு 


ரென வழங்கப்‌ பெற்றனரோ? 


கம்பநாடர்‌ 21 

கன்னன்‌ பிறப்பும்பி னாளிற்‌ றுலங்‌இற்று; கம்பன்பிறப்‌ 

பின்னம்‌ தெறிந்தார்க ளிலையில்லை முக்கா மிதுமெய்ம்மையே 
என்றது புலவர்‌ புராணம்‌, “அறிவார்‌ யார்‌ கல்லாள்‌ 
பிறக்குங்‌ குடி?” 

இளமையும்‌ கல்விப்பயிற்சியும்‌-கானிங்கராயன்‌ குதி 
சையால்‌ இவர்‌ காளிவரம்‌ பெற்ற கதையைப்‌ பலரும்‌ 
கேட்டிருப்பார்கள்‌. ஒரு பிரமராகூஸனுடைய உப 
தேசத்தால்‌ கம்பர்‌ கவிபாட தெயவப்புலமை பெற்றன 
ரெனத்‌ தொழுவூர்‌ ஸ்ரீ வேலாயுத முதலியார்‌ தமது 
ஏரெழுபது முகவுரையில்‌ உரைத்திருக்கின்றனர்‌. இத்‌ 
தன்மைத்தான கதைகளால்‌ பெறப்படும்‌ உண்மையா 
வது, அவர்‌ இளமையிற்றானே கவிபாட திறம்‌ உடை 
யவர்‌, அல்லது இயற்கையிற்றானே சவிபாடுந்‌ திறம்‌ 
உடையவர்‌ என்பதேயாகும்‌. இளமையில்‌ சடையப்ப 
முதலியாருடைய விட்டில்‌ வளர்கதபடியால்‌, அம்‌ 
முதலியாருடைய மைந்தரோடு இவரும்‌ ஒரு கணக்‌ 
வ்‌ சீறிது கலவிப்பயிற்சி செய்யப்பெற்றவர்‌ 
என்பதில்‌ ஒயமின்று.' இவர்‌ வரகவி என்று கூறுவார்‌ 
கூறுக. ர பல மூல்களையும்‌ படித்தவர்‌ என்பதற்கு 
இவருடைய இராமாயணமே சான்று பகரும்‌. மற்றைப்‌ 
படி. இவர்‌ இளமைப்பருவத்துச்‌ செயல்‌ யாதொன்‌ 
அம்‌ கன்னபரம்பரையாகத்தானும்‌ வழங்கவில்லை. . 

கம்பரும்‌ அவர்‌ காலத்துப்‌ புலவரும்‌.--இராமாயணத்‌ 
இல்‌ உத்தரகாண்டம்‌ ட்‌ ப்‌. பாடின தென்பது 


உலகப்ரஸித்தம்‌, 


22 கம்ப௩ாடர்‌ 
பூணிலாவுங்‌ கம்பனலம்‌ பொலியும்‌ .சமிழாற்‌ புகழெய்திக 
காணுமாறு காண்டமுணுல்‌ கதையிற்‌ பெரிய கதையென்‌்அம்‌ 
தாணிலாவுல்‌ கழலபயன்‌ சபையிற்‌ பயிலுச்‌ சரகாண்டம்‌ 
வாணிதாச னரங்கேற்ற வைத்தார்‌ சோழ மண்டலமே. 
வாணிதாஸன்‌ என்றது ஒட்டக்கூத்தரை. புகழேந்திப்‌ 
புலவர்‌ கூத்தர்‌ காலத்தவர்‌ என்பதற்கு 
லார்‌ கலைவல்ல செம்பியன்‌ கேட்ப கொடித்துமிக்க 
கோலா கலனொட்டக்‌ கூத்தனை யன்றுதற்‌ கோலியென்று - 
மேலார்‌ கவிசொல்லி நெய்த்தானச்‌ தேசென்று வென்றுகொண்ட 
மாலார்‌ சளந்தைப்‌ புகழேந்தி யுக்தொண்டை மண்டலமே 
என்றுற்போன்ற சான்றுகள்‌ உள்ளன. 
பாடும்‌ புலவர்‌ புகழொட்டக்‌ கூத்தன்‌ பதாம்புயத்சைச்‌ 
சூடுவ்‌ குலோத்துங்கச்‌ சோழனென்‌ ஹேயெனைச்‌ சொல்லுவசே 
என்ற  கனிப்பாடலால்‌ குலோத்‌அங்கச்‌ சோமன்‌ 
ஓட்டருடைய மாணாக்கன்‌ என்பத தெளியப்படும்‌. 
“ஓட்டா ஒரு மதி கெட்டாய்‌'; “கூழுக்குப்‌ பாடிக்‌ 
குடியைக்‌ கெடுத்தாள்‌' என்றாற்போன்ற &திகங்கள்‌, 
இளவையாரும்‌ இவர்களுடன்‌ ஏககாலத்தவர்‌ என்‌ 
பதற்கு ஆதாரமாகின்றன. ஆகவே, கம்பர்‌ ஓட்டக்‌ 
கூத்தர்‌ புகழேந்திப்புலவர்‌ ஒளவையார்‌ என்னும்‌ நால்‌ 
வரும்‌ குலோத்துங்கச்‌ சோழன்‌ காலத்தவர்‌ என்பது 
தேற்றம்‌. : 
ஓளவையார்‌ கம்பர்‌ காலத்தவர்‌ என்பதில்‌ யமும்‌ 
திரிபும்‌ எழுகின்றன. : குபிலரகவல்‌ உள்ளபடியே கபி 
லர்‌ செய்ததாய்‌ அதன்‌ கூற்று உண்மையென்று கொண் 


சால, ஓளவையார்‌ இருவள்ளுவருடன்‌ பிறந்தவர்‌ 


கம்பநாடர்‌ 23 


என்பதும்‌, புறநானூறு முதலியவைகளில்‌ ஒளவையார்‌ 
பாடிய பாக்கள்‌ பலவாய்‌ இருத்தலால்‌ ௮வரும்‌ கடைச்‌ 
சங்கக்‌ காலத்தவர்‌ என்பதும்‌ துணியப்படும்‌, திரு 
ஞானசம்பந்தர்‌ ஏழாவது நூற்றாண்டுக்கு முற்பட்டவர்‌, 
ஐந்தாவது நூற்றாண்டுக்குப்‌ பிற்பட்டவர்‌ என்பது 
உறுதிப்பட்ட விஷயம்‌; “தேவர்‌ குறளும்‌ திருகான்‌ 
, மறைமுடிவும்‌, மூவர்‌ தமிழும்‌. . .ஒருவாசகமென்னுணர்‌' 
என்ற நல்வழி வெண்பாவில்‌ “மூவர்‌ தமிழும்‌” என்றது 
மூவர்‌ தேவாரம்‌; ஆகவே ஸுந்தரமூர்‌,த்தி காயனாருக்குப்‌ 
பின்னரும்‌ ஒளவையார்‌ இருந்தனர்‌ என்று கொள்ளல்‌ 
வேண்டும்‌. பின்னும்‌ குலோத்துங்கச்‌ சோழன்‌ காலக்‌ 
இலும்‌ இருக்காரெனின்‌. ஓளவையார்‌ ஆயிரவருஷ 
காலம்‌ வூத்திருந்தவர்‌ என நம்புதல்‌ வேண்டும்‌. 
இதனால்‌, சங்கக்காலத்து ஒளவை வேறு, கம்பர்‌ 
காலத்து ஒளவை வேறு என்ற கோட்பாடு, சிலகால 
மாக வேரூன்றி வருகின்றது. 

அந்தவெளவை யிந்தவெளவை ஆமிருவ ரென்னாத 

மைக்தரனை வருங்கால மதிப்பறியா மனத்தினரே ~ 
என்ற புலவர்‌ புராணம்‌ 

முன்னெளவை கலிவருட மூன்றாவ தாயிரத்தாள்‌. 

பின்னெனவை காலாவ தாயிசத்திற்‌ பிறந்திட்டாள்‌ 
என்றும்‌, 

விக்ெமார்க்‌ சன்புவியில்‌ மேவுழுன்னா ளொருத்தியுற்றாள்‌. 

உகரனாஞ்‌ சாலியவான்‌ உற்றவெண்ஹூற்‌ ஹேழாண்டில்‌ 


நிக்கெலுங்‌ கம்பனிடம்‌ வேதனைப்பட்‌ டாளொ ரச்தி 


24 கம்பநாடர்‌ 

என்றும்‌ உரைக்கின்றது. “குதிரையுங்‌ காதம்‌ கிழவியுங்‌ 

காதம்‌ குலமன்னனே' என்று சேரமான்பெருமாளைப்‌ 

பார்த்து ஒளவையார்‌ கூறியது உண்மையானால்‌, மூவர்‌ 

ஒளவையார்‌ இருந்ததாக நம்புதல்‌ வேண்டும்‌. இது நிற்க, 
ஒட்டக்கூத்தர்‌, அரசனுக்கு ஆசானாகிய கெளர 


வம்‌ படைத்திருக்தமையாலும்‌, கூதீதன்‌ 'கவிச்‌சக்ர 


வர்த்தி எனக்‌ கொண்டாடப்பட்‌ டிருந்தமையானும்‌, - 


எவரையும்‌ தம்மிற்‌ ருழ்ந்தவராகப்‌ பெருமிதங்கொண்டு 
ஏனையருடைய கவிதா ஸாமர்த்யக்தைப்‌ பொருட்டு 
செய்யாமல்‌ இறுமாப்படைந்திருந்தார்‌. அதனால்‌ மற்‌ 
வர்‌ இவரை மட்டந்தட்டுவதில்‌ கோக்கம்‌ உள்ளவராக 
இருந்தனர்‌. இங்கனம்‌ கூத்தர்‌ கர்வபங்கம்‌ அடைந்த 
பல வரலாறுகள்‌ இதற்குச்‌ சான்று பகர்கின்றன. கவி 
சா ஸாமர்த்யத்தில்‌ கம்பருக்கும்‌ புகழேந்திப்‌. புலவருக்‌ 
கும்‌ தாம்‌ தாழ்ந்தவர்‌ என உள்ளத்தினூடே நன்‌ 
கறிந்தமையின்‌, ஓட்டக்கூத்தர்‌ மாற்சரியத்தால்‌ பட்‌ 
னியாப்ப்‌ படுத்‌ துக்கொண்ட “ஒருகாளிரவில்‌, பாலும்‌ 
“ம்முமாகிலும்‌ உண்ணும்படி வேண்டிய மனைவியா 
ரிடத்தில்‌, ஈளவெண்பாவைப்‌ பிழிந்த சாற்றைத்‌ தா 
அம்‌ விரும்பு வதில்லை எனச்‌ கூறினாரென்றும்‌, கம்பர்‌ 
்‌ இறந்த செய்தியைக்‌ கேட்டவுடனே 

இன்றைக்கோ கம்பன்‌ இறந்தநாள்‌ இப்புவியில்‌ 

இன்றைக்கோ என்சுவிதை வற்குகாள்‌- இன்றைக்கோ 

ஒமடக்சை வாழப்‌ பொறைமடக்தை வீற்றிருக்க 


ஈாமடர்தை நலிழந்க காள்‌ 


கம்பநாடர்‌ 25 


எனப்‌ பாடி ஒருபால்‌ மகிழ்ச்து ஒருபால்‌ புலம்பின 
ரென்றும்‌ கூறுகின்றனர்‌. 


ஒளவையார்‌ மிக்க அனுபவஸித்தி எய்தியிருந்தவர்‌: 
மிகச்‌ இறந்த ஆசுகவி: உலஇயலுக்கு அமைந்த, நீதி 
களைப்‌ பாடிவந்தவர்‌: அதனால்‌ புவிராயர்‌ கவிராயர்‌ 
முதலான எல்லாராலும்‌ பூசிக்கப்பட்வெந்தார்‌. புக 
மேந்தியானவர்‌, இங்க்லிஷில்‌ கெளபர்‌ கோல்ட்ஸ்யித்‌ 
என்பார்களைப்போல்‌ செம்பாகமான கவி. கம்பர்‌, கற்‌ 
பனாசக்தியிலும்‌ வருணனை யலங்காரங்களிலும்‌ மில்ட 
அுக்குச்‌ குறைந்தவால்லர்‌: யூசொப்பியர்களுடைய ஆதி 
சுவியான ஹோமருக்கு எவ்விதத்திலும்‌ இளைப்பவரல்‌ 
லர்‌: ப்ரபஞ்ச விலாஸப்‌ புலமையில்‌ ஒருவாறு லேக்ஸ்பிய 
சோ டொத்தவர்‌. ஓட்டக்கூத்தரோ, ஸதே முதலானவர்‌ 
கனைப்போல்‌ இரண்டாந்தரமான கவியென்று கொள்ள 
லாம்‌. கூத்தரும்‌ கேவலம்‌ அல்பமான கவி அல்லராயி 
னும்‌, கம்பராகிய கதிரவன்‌ முன்‌ மின்மினியாகத்‌ தோ 
ன்றினர்‌: புகழேந்தியான சந்திரன்‌ முன்னே காசாகணங்‌ 
களில்‌ ஒன்றாகக்‌ காணப்பட்டார்‌. இவர்கள்‌ மூவரும்‌ 
ஒவ்வொரு .துறைப்‌ பா.டலில்‌ மிகக்‌ கைபோனவர்கள்‌. 
வெண்பாவில்‌ புகழேக்தியும்‌, விருத்தப்பாவில்‌ கம்ப 
ரும்‌, கோவை உலா அந்தாதி பாடுவதில்‌ ஒட்டக்கூத்த 

இணையத்றவர்‌. 


கம்பர்‌ காலம்‌ - ஓட்டக்கூத்தருடைய மாணாக்க 


னை குலோத்துங்கன்‌, குமா? குலோத்துங்கன்‌ என்றும்‌, 


26 கம்பநாடர்‌ 


11 குலோத்துங்கன்‌ என்றும்‌ வழங்கப்‌ பெறுவான்‌, 
இவன்‌ தந்தை, விக்ரம சோழன்‌. விக்ரமன்‌ தந்தை, 
1 குலோத்துங்கன்‌. கங்கைகொண்ட சோழனுடைய 
மகள்‌ வயிற்று மகனும்‌ சக்கு (Chalukya) வேந்த 
னயெ விண்டுவர்த்தனனுடைய மகனுமாகிய உபய 
குலோத்தமனாய்‌, சயங்கொண்டார்‌ பாடிய கலிங்கத்துப்‌ 
பரணி புனைந்தவன்‌ இந்த 1 குலோத்துங்கனே. குமார 
குலோத்துங்கனுடைய மகன்‌ இராசராசன்‌, இவர்கள்‌ 
அரசாட்சி செய்த காலம்‌ 


1 குலோத்துங்கன்‌ இ.பி, 1070 முதல்‌ 1118 வரையில்‌: 


விக்ரம சோழன்‌ 5 ர்‌ 122 5; 
குமார குலோத்துங்கன்‌ ,, 11382 L162 ல்‌ 
இராசராசன்‌ ட 1162: , 1200 


என்பது இலாசாஸன ஆராய்ச்சியில்‌ கண்டறிந்தது. 
ஒட்டக்கூத்தர்‌ இயற்றிய உலாக்கள்‌ மூன்று: விக்ரம 
சோழனுலா, குலோத்துங்கச்‌ சோழனுலா, இராசராச 
சோழனுலா. இவை, மூவருலா எனவும்‌ பெறும்‌. கூத்‌ 
தர்‌ அச்சோழர்‌ மூவர்‌ காலத்தும்‌ உயிர்க்திருந்தவர்‌ என்‌ 
பது, இதனாற்‌ போதரும்‌. 

க சோழனிடம்‌ விரோதங்கொண்டு, ஆந்தீர 
தேசத்தில்‌ ஓங்கல்‌ சாட்டின்‌ அரசன்‌ ப்ரதாபருத்ரனை 
அடைந்து, சிலகாலம்‌ அவனுடைய சன்மானம்‌ பெற்‌ 
நிருந்தனர்‌. கம்பர்‌ ப்ரகாபருத்ரனிடம்‌ சென்று அவன்‌ 
அடைப்பை கட்டிவரப்‌ பாடியதாகக்‌ தமிழ்‌ நாவலர்‌ 
சரிதையில்‌ காட்டிய 


கம்பநாடர்‌ 27 
அவனி முழுகண்டும்‌ அமிரா வதத்தன்‌ 
பவனி தொழுவார்‌ படுத்தும்‌— புவனி 
உருத்திர உன்னுடைய ஓரங்சல்‌ நாட்டில்‌ 
குருச்கிரா வாழைச்‌ குழாம்‌ 
என்ற வெண்பா இதற்குச்‌ சான்று. லொசா ஸனங்களின்‌ 
படி, இந்த ப்ரதாபருத்ரன்‌ பி. 1162-க்குச்‌ இறிது 
முன்னே தொடங்கி ( |91-க்குப்‌ பின்னே சிறிது காலம்‌ 
வரையில்‌ அரசாட்சி செய்தவன்‌. ஆகவே அவன 
இராசராசன்‌ காலத்தில்‌ இருந்தவன்‌ என்பா கேற்றம்‌. 
கம்பரை ஆதரித்தவர்‌ சடையப்ப முதலியார்‌. இவர்‌ 
தந்தை சங்கர முதலியார்‌. ஓட்டக்கூத்தர்‌ இந்தச்‌ சங்‌ 
கரரிடத்தில்‌ உதலித்தொழில்‌ புரிந்திருக்க காலத்தில்‌, 
காங்கேயன்‌ என்னும்‌ உபகாரி ஒருவன்‌. கூத்தரைக்‌ 
கல்வி பயில்வித்துக்‌ கவிராகூதன்‌ கெளடப்‌ புலவன்‌ 
எனப்‌ பெபர்‌ இறப்பித்து உயரச்‌ செய்தனன்‌ என்பது, 
கூத்தர்‌ அக்றன்றி பாராட்டிக்‌ காங்கேயன்மீது பாடிய 


௩ 


காலாயிரச்‌ கோவையால்‌ அறியலாகும்‌ எனப்‌. ம 

புதவைச்‌ சடையன்‌ பொருந்துசங்‌ கரனுக்‌ 

குதவித்‌ சொழில்புரி ஒட்டக்‌ கூத்தனைக்‌ 

சவிச்சளி றுகைக்குங்‌ சவிரா க்ஷகனெனப்‌ 

புவிக்குயர்‌ சவடப்‌ புலவனு மாக்க 

வேறுமல்‌ களகாள்‌ வியந்து சாங்கயன்மேல்‌ 

கூறுகா லாயிரக்‌ கோவைகொண்‌ டுயர்க்சோன்‌. 
இதனால்‌ கூத்தரிற்‌ கம்பர்‌ இளையவர்‌ என்பது பெறப்‌ 
படும்‌. ஆசவே கம்பர்‌ குமார குலோத் அங்கன்‌ காலத்‌ 


தில்‌ கவிப்புலமை எய்தியிருக்கார்‌ என்பது யூகிக்க 


28 கம்பநாடர்‌ 


லாம்‌. விக்கிரம சோழனுலாவில்‌, சோழனோடு புடை 
சூமச்‌ சென்றவர்களில்‌ ச ற முதலியாராதிய 
““திரிகர்த்தன்‌ ” ஒருவசாகச்‌ சேர்த்துப்‌ பாடியிருப்பது 
இதனை வற்புறுத்தும்‌, ஆகவே கம்பர்‌ 12-வது நூற்‌ 
மூண்டின்‌ பிற்பகுதியில்‌ பெருஞ்சிறப்‌ புற்றிருந்தமை 
தெரியப்படும்‌. 

கம்பர்‌ இராமாயணம்‌ பாடி அரங்கேற்றிய காலத்தை 
இராமாயணத்‌ கனியன்‌ ஒன்று 

எண்ணிய சகாத்த மெண்ணுற்‌ ஹேழின்மேற்‌ சடையன்‌ வாழ்வு 

கண்ணிய வெண்ணெய்‌ நல்லூர்‌ தன்னிலே கம்ப காடன்‌ 

பண்ணிய விராம காதை பங்குனி யத்த நாளில்‌ 

கண்ணிய வரங்கர்‌ முன்னே சவியரங்‌ கேற்றி னானே 
எனப்‌ பாடியிருக்கின்றது. சாலிவாகன. சகா ப்தம்‌ 807, 
அதாவது இ.பி, 885 என்று இதனைக்‌ கொண்டால்‌, 
கம்பர்‌ காலம்‌ அயிரம்‌ வருஷத்துக்கு முற்பட்டது .என்‌ 
பனு ஏற்படும்‌. ஆனால்‌ “எண்ணிய சகாத்த முந்தூற்‌ 
றேழின்மேல்‌' என்றும்‌ ப்ரதிபேதம்‌ உண்டு. “எண்‌ 
ணிய சகாத்த மெண்ணுூற்‌ றேழின்மேல்‌' என்பதை, “கழு 
இய சகாத்தம்‌ எண்ணப்பட்ட அஆரற்றேழின்மேல்‌' என) 
டொருள்படுத்தி, ஆயிரமாயெ பேசெண்ணை ஒழித்து 
உலக வழக்கு நெறியே கழுவிச்‌ கிற்றெண்ணாலே கூறி 
யதாம்‌ எனக்கொண்டு, சகாப்தம்‌ 1107, அதாவது 
இடி, . 1185, என இணக்பிக்கொள்வது உரிதமாஞும்‌ 
என்பர்‌ ஸ்ரீ-ரா-ராகவ பயங்கர சவர்கள்‌. “எண்ணிய 


சகாத்த முந்ழாம்‌ (முன்னூத்‌) ரேழின்மேல்‌” என்ற 


கம்பநாடர்‌ 29: 


பாடமும்‌ இங்கனம்‌ பொருள்‌ கொள்ளுமிடத்தில்‌ 
பொருந்திவிடும்‌. ஆகவே கம்ப ராமாயணம்‌ அரங்கே 


றிய காலம்‌ இராசராசன்‌: காலமாக ௨ுஇப்படும்‌. 


பெரியவாச்சான்‌ பிள்ளை என்பவர்‌ “மஞ்சுலாஞ்‌. 
சோலை வண்டறைமாநீர்‌ மங்கையார்‌' என்ற பெரிய திரு 
மொழிப்‌ பாசுரத்து வ்யாக்யாநத்தில்‌, “வண்டறை என்‌ 
கிறதா சோலைக்கு விசேஷணமாகவுமாம்‌; மாநீர்க்கு, 
விசேஷணமாகவுமாம்‌. ஜலத்தினுடைய ரஸ்யதையாலே 
“எக்கள்வண்டொடுமொய்ப்ப'தென்று ஆற்றுவரவுகளிலே. 
சொல்லுவர்களாய்த்துத்‌ தமிழர்‌” என்றுரைத்திருக்கன்‌ 
றனர்‌. இங்கே குறித்திருப்பது (கம்பராமாயணம்‌- 
பால காண்டம்‌-ஆற்றுப்படலம்‌-10-வத விருத்த ம்‌). 
“ஈக்கள்‌ வண்டொடு மொய்ப்ப வரம்பிகர்து” என்ற: 
அடி. பெரியவாச்சான்‌ பிள்ளையின்‌ ஜனனகாலம்‌, கலி 
யுகம்‌ 1829, அதாவது இடபி, 1228. இதனால்‌ கம்பர்‌ 
13-வது நூற்றாண்டுக்கு முற்பட்டவர்‌ என்பது பெ 
றப்படும்‌. 


கம்பர்க்கு ஓதலான நூல்கள்‌,--சம்பர்‌ 12-வது நூற்‌: 
முண்டில்‌ இருந்தவர்‌ என முன்னர்த்‌ துணிக்கோ 
மன்றோ. ஆகவே, அதுகாறும்‌ வழங்‌ வந்த நூல்களில்‌ 
பற்பல இவர்‌ கைக்கு எட்டியிருத்தல்‌ கூடும்‌. 8ம்‌ 
பெருங்காப்பியம்‌, வீஞ்சிறுகாப்பியம்‌, ச௪ங்கநூல்கள்‌, 
சைவத்‌ திருமுறைகள்‌, நாலாயிர ப்ரபந்தம்‌, தொல்காப்‌ 


பியம்‌, தொல்காப்பியன்‌ உரைகள்‌, இறையனா ரகப்‌ 


30 கம்பநாடர்‌ 


பொருளுரை, யாப்பருங்கலம்‌, காரிகை ஆகிய இலக்‌ 
கிய விலக்கணங்கள்‌ இவர்‌ ஓதியிருக்கக்கூடிய மூல்க 
ளாம்‌. இவர்‌ காலத்தில்‌ நாலாயிர ப்சபக்த வயாக்‌ 
யாகங்களும்‌ சைவ ஸித்தாந்த சாஸ்திரங்களும்‌ பெரும்‌ 


பான்மையாய்‌ ஏற்படவில்லை. 


இலப்பதிகாசத்தில்‌ “ஆசஞருற்ற வீசபத்தினி” என்‌ 
னும்‌ பதிகவடியை விளக்குமிடத்தில்‌, *“அரஞர்‌-பெரிய 
வருத்தம்‌; ஆவ. . கணவனை யிழத்தல்‌. “மக்களிழந்க 
விடும்பையினு மனையாளிழக்த விடும்பையினு. மிக்க 
விடும்பை யோவாத விதவையிடும்பை யெனவினவித்‌, 
தக்கவதனா லென்கழுத்திற்‌ முலிநீதந்‌ தருளென்று, 
தொக்கமணிரீண்‌ முடியானைத்‌ தொழுதுபின்னு மிவை 
சொல்லும்‌' என்றார்‌ பிறரும்‌” என உரைத்தார்‌ அடி 
யார்க்கு நல்லார்‌. இங்கே காட்டிய விருத்தம்‌ ஓட்டக்‌ 
கூத்தரது இராமாயண உத்தரகாண்டத்இல்‌ கண்டதாகை 
யால்‌, கம்பர்‌ காலத்துக்கு அடியார்க்கு நல்லார்‌ பிற்‌ 
பட்டவர்‌ என்பதும்‌, ஆகவே அடியார்க்கு நல்லாருரை 
கம்பர்‌ காலத்த தன்று என்பதும்‌ போதரும்‌. 

“நெஞ்சுக்‌ கிருள்கடி திபம்‌.........தமிழ்‌ நன்னூற்து 
றைகள்‌ அஞ்சக்‌ இலகிய. RT பரகாலன்‌ பனுவல்‌ 
அடு கறு பெரிய இருமொழித்‌ தனியனுக்கு 
டல ப க்கில்‌ ட தமிழுக்கு எழுத்து முத 
லான அஞ்சு லஷ்ணத்தையும்‌ அறுதியிடுவகான நன்‌ 
ஹா வல்‌ அரு சாஸ்த்ரமுண்டு; அதனைச்‌ சொல்லிற்‌ 


கம்பநாடர்‌ 31 


ருதல்‌' என வருகின்றது. இந்த வயாக்யாகம்‌ 
உரைத்தவர்‌ பிள்ளைலோகம்‌ ஜீயர்‌. அவர்‌ காலம்‌ 
கலி 4367. அதாவது பி. 1266. வ்யாக்யா கத்தில்‌ 
எடுத்துச்‌ காட்டலான பெருமை வாய்க்திருந்ததனால்‌, 
நன்னூல்‌ ஏற்பட்டுச்‌ சிலகாலம்‌ ஆசியிருக்கவேண்டும்‌, 
ஆகவே. கம்பர்‌ காலத்தில்‌ ஈன்னூல்‌ வழங்கியது எனக்‌ 
கொள்ளலாம்‌.  நச்சனார்க்கினியருடைய தொல்காப்‌ 
பிய வுரையில்‌ சில விசேஷங்களை நன்னூலார்‌ சூத்திர 
மாக்கிச்‌ சேர்த்திருப்பது ப்ரஹித்தம்‌. ஆகவே நச 
னார்க்னியர்‌ உரையையும்‌ அவருக்கு முற்பட்ட சேனா 


வரையர்‌ உரையையும்‌ கம்பர்‌ பார்த்திருக்கலாம்‌. 


கம்பர்‌ அததில்‌ ஓர்‌ அகப்பை அள்ளிக்கோண்டது.-- 
“கல்வியிற்‌ பெரியவன்‌ கம்பன்‌' என்பது தமிழில்‌ ஒரு 
மூதுரையாக வழங்‌ வருகின்றது. தாங்கள்‌ இயற்றும்‌ 
ல்களில்‌ பெரும்‌ புலவர்கள்‌ தாங்கள்‌ பயின்ற நூல்க 
ளின்‌ சாரத்தையும்‌ தங்கள்‌ ஆசிரிய பரம்பரையின்‌ கோட்‌ 
பாடுகளையும்‌ தங்கள்‌ காலப்போக்கின்‌ இயல்பையும்‌ 
தழுவியிருப்பது ஸஹஜம்‌. சங்க மூல்களிலும்‌ சங்க 
மருவிய நூல்களிலும்‌ திருக்குறளின்‌ வாடை விசன்‌ 
து. சிந்தாமணி முதலிய காவியங்களில்‌ சங்க நூல்க 
ளின்‌ வாடையும்‌ சங்க மருவிய நால்களின்‌ வாடையும்‌ 
அங்கங்கே வீசுன்றன. பிற்கால இலக்கியங்களில்‌ 
இவற்றின்‌ வாடையோடு இராமாயணத்தின்‌ வாடையும்‌ 


விசுன்றது. ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில்‌ ஒன்று 


32 கம்பநாடர்‌ ல்‌ 


6043 வரிகளைக்‌ கொண்டது; அதில்‌ 1599 வரிகளே 
அவருடைய சொந்த சரக்காகக்‌ கணக்டிட்டிருக்கிறார்‌ 
கள்‌. இராமாயணம்‌ அரங்கேறி முடிகையில்‌, அரங்‌ 
கேறக்‌ கேட்ட புலவர்கள்‌. கம்பரை நோக்‌இ இரா 
மாயணம்‌ இங்கனம்‌ ரஸிக்கின்ற மர்மம்‌ யாதென உசா 
வியவிடத்து, கம்பர்‌ “வேறொன்று மில்லை. அததில்‌ 
ஓர்‌ அகப்பை அள்ளிக்கொண்டி ருக்கிறேன்‌” என்ற 
சாக ஒரு 8திகம்‌ உண்டு. கம்பர்க்கு ஐதலானலை 
என மேலே காட்டிய நூல்களையும்‌ கம்பராமாயணத்தை 
யும்‌ ஸாவகானமாக ஒதி ஒத்திட்டுப்‌ பார்த்தால்‌, கம்பர்‌ 
அள்ளிக்கொண்ட அகப்பைக்‌ குறிகள்‌ தமிழ்ப்‌ புல 
வர்க்குக்‌ கட்புலனாகும்‌. இந்த அகப்பைக்‌ குறிகளைக்‌ 
கண்டுபிடிப்பது, கல்விச்சுவை அறிந்தவர்க்கு இன்ப 
மான பொழுதுபோக்காக இருக்கும்‌. தமிழ்தாற்‌ 
பயிற்சி குன்றி ஒருவாறு இங்க்லிஷ்‌ பயின்று வயிறு 
வளர்ப்பதே பெரிதாக இருக்கின்ற. இக்காலத்தில்‌. 
இது செய்வது எம்போலியர்க்கு இலகுவான காரியம்‌ 
அன்று. மேலோட்டாகத்‌ திறந்து பார்த்தவளவில்‌ கண்‌ 
ணெதிர்ப்பட்ட சிலவற்றை அடியில்‌ காட்டுகிறோம்‌. 


இந்தாமணியுடையார்‌ 
வெள்ளிவெண்‌ 
கோனி ரைச்கன போற்கொழும்‌ தாரைகள்‌ 
வானி ரைத்த மணக்க சொரிக்தவே 
என்றார்‌. 
புள்ளி மால்வரை பொன்னென கோல்இவான்‌ 
வெள்ளி வீழிடை வீம்ச்தெனச்‌ காரைகள்‌ 
என்முர்‌ கம்பர்‌. இந்தாமணியில்‌ 


கம்பநாடர்‌ 33 
சண்ணெனம்‌ குவளையைச்‌ சட்ட லோம்பினார்‌ 
வண்ணவாண்‌ மகன, மரையி னுள்புகார்‌ 

என வருவதை 
பண்கள்வாய்‌ -மிழற்று மின்சொற்‌ கடையர்‌ பரந்து மீண்ட 
கண்லைகால்‌ முகம்வா யொக்குங்‌ களையலாற்‌ களையி லாமை 
உண்கள்வார்‌ கடைவாய்‌ மள்ளர்‌ களைகலா துலாவி நிற்பார்‌ 
எனச்‌ கம்பர்‌ சர்செய்துகொண்டார்‌. 
பட்டவர்‌ தப்பலிற்‌ பரவை யேக்தல்குல்‌ 
அட்டொளி யரத்தவாய்க்‌ கணிகை யல்லது 
மட்டுடை மணமகள்‌ மலர்ந்த போதினால்‌ 
கட்டுடைஃ காவலிற்‌ காமர்‌ கன்னியே 
என்ற இந்தாமணிச்‌ செய்யுளின்‌ ஈற்றடியின்‌ கருத்தே 
அன்னமா மதிலுச்‌ காழிமால்‌ வரையை யலைகடல்‌ சூழ்ந்தன வகழி 
கன்னிய ரல்குற்‌ ஐநடமென யார்க்கும்‌ படிவருங்‌ காப்பின தாகி 
என்ற இராமாயணச்‌ செய்யுளின்‌ கருத்து. 
7 தன்பமுற்‌ ஐவாக்கலா 
லின்பமில்லை யாதலின்‌ 
என்றது சிந்தாமணி. 
தன்புள தெனினன்றோ சுகமுள ததவன்றி 
என்றது இராமாயணம்‌. 
குட்டியைத்‌ இன்னலாமே கோட்புலி புறச்ததாக 
என்ற இந்தாமணியும்‌ 
புலிதானே புறத்தாகக்‌ குட்டிகோட்‌ படாதென்ன 
ஒலியாழி யுலகுரைக்கு முரை பொய்யோ 
என்ற இராமாயணமும்‌ ஒன்றே. 
ர 3 ்‌ 


54 கம்பநாடர்‌ 


சிசைவசல்‌ காதற்‌ முயைச்‌ தற்தையைக்‌ குருவைத்‌ தெய்வ 
பதவியந்‌ தணரை யாவைப்‌ பாலரைப்‌ பாவை மாரை 
வதைபுரி குஈர்க்கு முண்டா மாற்றலா மாற்றல்‌ மாயா 
உதவிகொன்‌ ரறார்க்சென்‌ றேனு மொழிக்ஃலா முபாய முண்டே 
என்றது : 
ஆன்முலை யறுத்த வறனி லோர்க்கும்‌ 
மாணிழை மகளிர்‌ கருச்சிதைத்‌ தோர்க்கும்‌ 
பார்ப்பார்ச்‌ தப்பிய கொடுமை யோர்க்கும்‌ 
வழுவாய்‌ மருங்கிற்‌ கழுவாயு முளவென 
நிலம்புடை பெயர்வ தாயினு மொருவன்‌ ' 
செய்தி கொன்றோர்க்‌ குய்தி யில்லென 
அறம்பா டிற்றே 
என்ற புறப்பாட்டைத்‌ தழுவியது. 
வசம்பில தோற்றுமாக்கள்‌ 
இறக்குமா திஐவென்‌ பான்போல்‌ முன்னைகா ளிறந்தான்‌ பின்னாள்‌ 
பிறக்குமா றிதுவென்‌ பான்போற்‌ பிறந்தனன்‌ பிறவா வெய்யோன்‌ 
என்னுமிடத்தில்‌, 
சேய்த லுண்மையும்‌ பெருக ஓண்மையும்‌ 
மாய்த ௮ண்மையும்‌ பிறத்த லஓுண்மையும்‌ 
அறியா தோரையு மறியக்‌ காட்டித்‌ 
திங்கட்‌ புத்தே டிரிதரு மூலகம்‌ 
என்னும்‌ புறம்‌ நினைவில்‌ வருகின்ற. 
திருக்குறளில்‌ நின்றும்‌ கம்பர்‌ பல அகப்பைகளை 
அங்கங்கே அள்ளி அமைகத்திருக்கன்றனர்‌. 
நல்லா றெனினுங்‌ கொளறீது மேலுலகம்‌ 
இல்லெனினு மீதலே ஈன்று 
என்பது “வெள்ளியை யாதல்‌ என்னும்‌ வேள்விப்‌ பட 


லத்து விருத்தத்தில்‌, 


கம்பநாடர்‌ 


இன்னுமிரேனும்‌ 
கொள்ளாத நீது கொடுப்பது நன்றால்‌ 
என்றமைத்திறுக்கன்றது. 
செய்யாமற்‌ செய்த உதவிக்கு வையகமும்‌ 
வானகமு மாற்ற லரிது 
என்ற குறட்‌ கருத்தை 
உதவாம லொருவன்‌ செய்த உதவிக்குக்‌ கைம்மா றாக 


மதயானை யனைய மைந்த 'மற்றுமுண்‌ டாக வற்றோ 


கே 


[1] 


என்ற . இட்டுிக்கைப்‌ படலச்‌ செய்யுளில்‌ பொதிந்து 


வைத்தார்‌. 
சிதைவகல்‌ காதற்றாயை 
என்ற விருத்தத்தில்‌ 
உதவிகொன்‌ றார்க்கென்றேனு மொழிக்கலா முபாய முண்டோ, 
என்பது 
எர்கன்றி கொன்றார்க்கும்‌ உய்வுண்டாம்‌ உய்வில்லை 
செய்க்ன்றி கொன்ற மசற்கு 
என்ற குறளனறோ? 
ஊருணி கிறையவு முதவு மாடுயர்‌ 
பார்கெழு பழுமரம்‌ பழுத்தற்‌ மாகவும்‌ 
என்ற மந்திரப்படலச்‌ செய்யுளில்‌ 
ஊருணி மீர்நிறைம்‌ தற்றே 
என்பதும்‌ 
பயன்மர முள்ளோர்ப்‌ பழுத்தற்றால்‌ 


என்பதும்‌ எடுத்தமைக்கப்பட்‌ டிருக்கின்றன. 


ச்‌ 


56 கம்பநாடர்‌ 
எலியெலா மிப்படை அரவம்யான்‌ 
என்ற குகன்‌ வாக்கு 
எலிப்பசை நாக முயிர்ப்பஃ கெடும்‌ 
என்ற வள்ளுவர்‌ வாக்சன்றோ? 
. இளைகண்டு நீங்குகின்றுழி, “*“வன்றெற”' என்பதில்‌ 
ஒன்றுரைத்‌ அயிரினு மொழுக்க நன்றென. 
என்பது 
ஒழுக்க ழூயிரினு மோம்பப்படும்‌ 
என்ற குறள்தானே? 
வேண்டின வேண்டினர்க்‌ களிக்கு மெய்த்தவம்‌ 
என அகத்தியப்‌ படலத்தில்‌ எடுத்சாண்டது 
வேண்டிய வேண்டியாவ்‌ கெய்தலாற்‌ செய்தவம்‌ 
ஈண்டு முயலப்‌ படும்‌ 
என்னும்‌ குறளை. 
இராவண ஸந்யாசியை 
ஆமையி னிருக்சையன்‌ 
என்றது 
ஒருமையு ளாமைபோ லைந்தடக்க லாற்றில்‌ 
என்ற குறளன்றோ? 
உயர்க்கவர்க்‌ குதவிய உதவி யொப்பலவே 
என்ற உவமானம்‌ 
உதவி வரைத்தன்‌ ௮ுதவி உதவி 


செயப்பட்டார்‌ சால்பின்‌ வரைத்க . 


என்ற குறளே. 


சூ 


கம்பநாடர்‌ 37 
மான நோக்திற்‌ கவரிமா வனைய சீரார்‌ - 
என மந்திரிகளைக்‌ கூறியது 
மயிர்ரீப்பின்‌ வாழாக்‌ கவரிமா வன்னார்‌ 
உயிர்நீப்பர்‌ மானம்‌ வரின்‌ 
என்ற குறளை நினைந்தன்றோ? 
நாகபாசப்‌ படலம்‌ 27 1-வது செய்யுள்‌ 


பேரியலாளர்‌ செய்கை ஊதியம்‌ பிடிக்கு மென்னார்‌ ல்‌ 
மாரியை கோகூச்‌ கைம்மா றியற்றுமோ வையமென்றான்‌ 
என்பது 


கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட்‌ 


டென்னாற்றங்‌ கொல்லோ வுலகு 
என்ற குறளின்‌ கருத்தே. 
நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிற்‌ கண்ட ௮௧ 
ப்பைக்குறிகளும்‌ சில உண்டு. கவந்தன்‌ படலத்தில்‌ 
ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாலோ எப்பாலோ 
என்றது 
ஆணல்லன்‌ பெண்ணல்லன்‌ அல்லா வலியுமல்லன்‌ 
என்ற பதினைந்தாம்‌ இருவாய்‌ மொழியில்‌ 10-வது 
பாசுரம்‌. 
வானின்‌ திழிந்து வரம்பிகந்த மாபூ தத்தின்‌ வைப்பெங்கும்‌ 
ஊனு முயிரு முணர்வும்போல்‌ உள்ளும்‌ புறத்த முளனென்ப, 
என்ற அயோதயா தாண்டக்‌ காப்பு 
தேனும்‌ பாலுவ்‌ கன்னன்‌ மழமுது மாகித்‌ இக்தித்தென்‌ 
ஊனி ஓுயிரி லுணாவினி னின்ற வொன்றை யுணர்க்தேனே 
என்ற எழுபத்தெட்டார்‌ திருவாய்மொழி 4-வது பாசு 
ரத்தை அடியொற்றியதாம்‌. 


38 கம்பநாடர்‌ 


கருமுகில்‌ தாமரைச்‌ காடு யூத்தமீ 
டிருசுட ரிருபுறத்‌ தேத்தி யேடவிழ்‌ 
திருவொடும்‌ பொலியவோர்‌ செம்பொற்‌ குன்றின்மேல்‌ 
வருவபோற்‌-கலுழன்மேல்‌ வந்து தோன்றினான்‌ 
என்னும்‌ திருவவதாரப்‌ படலச்‌ செய்யுளுக்கு 
கருமாணிக்சக மலைமேல்‌ மணித்தடம்‌ தாமரைக்‌ சாடுகள்போல்‌ 
திருமார்பு வாய்கண்கை யுந்திகாலுடை யாடைகள்‌ செய்யபிரான்‌ 
என்ற எழுபத்தொன்பதாக்‌ திருவாய்மொழி முதற்‌ 
ச ன 
பாசுரம்‌ எழுவாயாகக்‌ காண்இன்ற து. 
வந்தாய்‌ போலே வாராதாய்‌ வாரா தாய்போல்‌ வருவானே 
என்ற அறுபதார்‌ திருவாய்மொழி 9-வது பாசுர அடியை 
வருவாய்‌ போல வாராதாய்‌ 
என பிரமாத்திரப்‌ படலத்தில்‌ 227-வத செய்யுளிலும்‌ 
வாராதே வரவல்லாய்‌ 
என விராதன்‌ அதியிலும்‌ ஏற்றமை ஸ்பஷ்டம்‌, 
அதி யந்த மரியென யாவையும்‌ 
ஓதி ரல இல்லன வுள்ளன 
வேத மென்பன மெய்ந்நெறி ஈன்மையன்‌ 
பாத மல்லது பற்றிலர்‌ பற்றிலார்‌ 
என்ற சிறப்புப்பாயிரச்‌ செய்யுள்‌ 
அறிந்தன வேத வரும்பொரு ஹாஃசள்‌ 
அறிந்தன சொள்க வரும்பொரு ளாதல்‌ 
்‌ அறிந்தன ரெல்லாம்‌ அரியை வணக்க 
அறிந்சனர்‌ கோய்க எறுச்கு மருக்கே 
என்ற திருவர்ய்மொழியின்‌ சாரமே. 
தமிழ்ச்‌ சேய்யுள்‌.---சம்‌ / ராமாயணத்தின்‌ முக்யாம்‌ 
சங்களை ஆரா புழுன்னர்ச்‌ தமிழ்ச்‌ செய்யுளின்‌ குணா 
குணங்களை ஆராய்ந்தறிதல்‌ வேண்டும்‌. 


கக்க 


கம்பநாடர்‌ 99 


எழுத்து முதலா வீண்டிய வடியில்‌ 
குறித்த பொருளை மூடிய நாட்டல்‌ 
யாப்பென மொழிப யாப்பறி புலவர்‌ 
என்றது தொல்காப்பியம்‌. நன்னூல்‌ 
பல்வகைச்‌ தாகவி அயிர்க்குடல்‌ போற்பல 
சொல்லாற்‌ பொருட்டட னாக வுணர்வினின்‌ 
வல்லோ ரணிபெறச்‌ செய்வன செய்யுள்‌ 
என உரைத்‌இருக்கின்றது. நன்னூலிற்‌ காட்டிய உவ 
மையால்‌ ஒரு விசேஷம்‌ உண்டு. அஃதாவது. உயி 
ரில்லாவிடின்‌ உடல்‌ பிணமேயாம்‌. அசையும்‌ சீரும்‌ 
அடியும்‌ முதலிய உறுப்புக்கள்‌ அமைக்துூகிடப்பினும்‌, 
சத்தில்லாவிடின்‌ செய்யுள்‌ சவம்போல்‌ சாரமற்றதே. 
ஆகவே. கவிகள்‌ தங்கள்‌ மனத்திற்‌ குறித்த பொருளா 
இய உயிரைச்‌ செய்யுளாயெ உடலில்‌ அமைக்கும்‌. 
சிருட்டி கருத்தர்கள்‌ என்றவாறாம்‌. “மலரவன்‌ வண்ட 
மி மோர்க்‌ கொவ்வான்‌' என்றவர்‌ கருத்தும்‌ இதுவே. 
"மாவினை ஒலிபெறப்‌.படனஞ்‌ செய்திடும்‌ 
நாவின்‌ னாகி காற்கவிப்‌ புலவோர்‌ 
புகமொழி புணர்ப்புழிப்‌ பொறிப்பவ னாஇியும்‌ 
மனப்படு மொருபொருள்‌ மதித்தவ ரொருமொழி 
எடுத்ததற்‌ இயைபுற வெதிரெதிர்‌ பன்மொழி 
தொடுப்பலம்‌ பெயர்வினை கோப்புணப்‌ பிறிதடி 
தொடுப்பதுக்‌ தொடைபல சொடர்க்கொரு பாவாய்‌ 
முடிப்பதங்‌ குறிக்கொளல்‌ முதற்கா ரணமே 
என்றும்‌ 
சொற்பொரு எணிகலம்‌ கோயா தாயினும்‌ 
மடியா தெடுச்தடி மடக்கு லின்றாய்‌ 
யாப்பின தறப்பிழுக்‌ காதிறு திபில்விலை 
கோப்புண முடித்த லத்ன்முதற் குறிப்பே 


என்றும்‌ 


40 கம்பநாடர்‌ 

அருமணி நிரலவைச்‌ தன்ன சொன்னன்‌ 

ஒளியத னுட்டிறர்‌ தன்ன பொருணலன்‌ 

அழகதற்‌ காங்கமைந்‌ தன்ன அணிகலன்‌ 

உரனுடைப்‌ பழம்பாட்‌ ணெர்வழி யுணர்க்தோர்‌ 

உரனுடைப்‌ பாட்டுணர்‌ வாய்மையின்‌ வருமே 
என்றும்‌ கூறியிருப்பதைப்‌ பார்த்தால்‌, கல்வி கற்கு 
மாணாக்க ரெல்லாருமே கவிகள்‌ ஆகிவிடலாமெனக்‌ காண்‌ 
ன்றது. இது பிற்கால இலக்கணம்‌; காலத்துக்கேற்ற 
கோலமாகவே இருக்கின்றது. ஆயினும்‌, “தெய்வப்‌ 
புலவனுக்கு நா உணரும்‌; சத்திர ஓடாவிக்குக்‌ கை 
உணரும்‌” என்ற பழமொழியால்‌ கவிதா மர்மம்‌ தமி 
ழர்கள்‌ ஒருவாறு உணர்ந்ததே எனபது போதரும்‌. 
இந்த மர்மம்‌ உணர்ந்தவரே “என்றுங்‌ இழியா தென்‌ 
பாட்டு? என்ற உறுதியுடையோர்‌. 

முற்காலத்துக்‌ கவிகளும்‌ பிற்காலத்துக்‌ கவிகளும்‌.- 

முற்காலத்துக்‌ கவிகளெல்லாம்‌, எதுகை மோனை (த 
விப இலக்கணங்கனைப்‌ பொருட்டி செய்யாமல்‌, ப்ர 
பஞ்ச விலாஸத்தை ஒட்டித்‌ தாங்கள்‌ கூறவிரும்பும்‌ 
பொருளை மாத்திரமே நன்கு சவனித்தவர்கள்‌. பிற்‌ 
காலத்துக்‌ கவிகள்‌, தாங்கள்‌ கூற விரும்பிய பொருளை 
யாதொரு பொருட்டு செய்யாது, தாங்கள்‌ பாடுகின்ற 
செய்யுள்கள்‌ யாப்பிலக்கணத்துக்‌ யெைர்திறாக்கின்ற 
னவா என்பதை மாத்திரமே நன்கு கவனிப்பவர்கள்‌. 
புனைந்துரை வகையால்‌ புலவர்‌ இல்லனவும்‌ கூற்ப 


வெனினும்‌, முற்காலத்துக்‌ கவிகள்‌, உலகத்தோர்க்கு 


டட அண்டை... வே ௮-௯. அண. 


கம்பநாடர்‌ 41 


நன்மை பயத்தற்கு, ஈல்லோர்க்‌ குள்ளனவற்றை ஒழிக்‌ 
தோர்‌ அறிந்தொழுகுதல்‌ ௮றமெனக்‌ கருதி ஈல்லோர்க்‌ 
குள்ளனவற்றில்‌ இறிது இல்லனவும்‌ கூறினர்‌. பித்‌ 
காலத்துக்‌ கவிகள்‌, கல்லாத வொருவனைப்‌ பரிஷ்கார 
மாகச்‌ கற்றவ னென்பர்‌; காடெறியுமவனை காடாள்வா 
னென்பர்‌; பொல்லாத வொருவனை நல்லா னென்பர்‌; 
போர்முகத்தை யறியானைப்‌ புலியே றென்பர்‌; வழங்‌ 
காத கையனை வள்ளல்‌ என்பர்‌. முற்காலத்துக்‌ கவி 
கள்‌ தன்மைரவிற்சியை விரும்பின வர்‌. பிற்காலத்துக்‌ 
கவிகள்‌ உயர்வுநவிற்சியை விரும்புவோர்‌. பிற்காலத்‌ 
துக்‌ காவியங்கள்‌ தண்டியலங்காரத்தில்‌ கூறிய காவ்ய 
லஷணம்‌ ஈன்கமையப்‌ பெற்றவைகளே. ஆயினும்‌ 
முற்காலத்துக்‌ காவியங்களின்‌ அழகும்‌ ஆழமும்‌ 
இங்கே இடைக்கவேமாட்டா. முற்காலத்துக்‌ கவிகள்‌ 
நிறை குடங்கள்‌. பிற்காலத்துக்‌ கவிகள்‌ குறை குடங்‌ 
கள்‌. முற்காலத்துக்‌ கவிகள்‌ பொருட்சுவை நிறைந்‌ 
தவர்கள்‌, பிற்காலத்துக்‌ கவிகள்‌ சொற்சுவை நிறைந்த 
வர்கள்‌. 

கம்பர்‌ கவித்திறம்‌.- கம்பர்‌ பொருட்சுவை சொற்‌ 
சுவை ஆகிய இரண்டும்‌ நிறைந்தவர்‌. இவரிடத்தில்‌ 
தன்மைரவிற்சியும்‌ உண்டு: உயர்வுகவிற்சியும்‌ உண்டு. 
இவர்‌ கவியில்‌ இலக்கணவமைதியும்‌ உண்டு; அழகும்‌ 
ஆழமும்‌ உண்டு. “இவருடைய கவிகள்‌ வெண்சொல்‌ 
லும்‌ புதைபொருளும்‌ உடையனவாய்‌ எத்துணை வல்‌ 


லாரையும்‌ முதலில்‌ மயக்கப்‌ பொருள்‌ வெளிப்பட்ட 


12 கம்பநாடர்‌ 


விடத்‌ அப்‌ பேசானந்தமுறச்‌ செய்யும்‌ இயல்பின.” முத்‌ 
காலத்துச்‌ கவிகட்கும்‌ பிற்காலத்துக்‌ கவிகட்கும்‌ இடை 
கின்றவ ரரதலால்‌. முன்னோர்களுடைய இழப்பும்‌ 
உடையவர்‌: பின்னோர்களுடைய குறைபாட்டில்‌ ஒரு 


கூறும்‌ உடையவர்‌. 


கோதாவரி நதியை வர்ணிக்கின்ற இடத்தில்‌, 
புவியின்‌ கணியாய்‌ ஆன்ற பொருள்தக்து புலச்திற்‌ ௫௫ 
அவிஅகத்‌ அறைகள்‌ தாங்‌ ஐந்திணை நெறி௮ ளாவிச்‌ 
சவிஉறச்‌ கெயரிக்து தண்ணென்‌ றொழுச்கமும்‌ தழுவிச்‌ சான்றோர்‌ 
கவிஎனல இடந்த கோதா வரியினை வீரர்‌ கண்டார்‌ 
எனக்‌ கவிலகூண த்தை ஆந்றின்மே லேற்றிக்‌ கூறிய 
வாதருனும்‌. பம்பைப்‌ பொய்கையை வர்ணிக்குமிடத்தில்‌. 
கற்பக மனையவக்‌ அவிஞர்‌ காட்டிய 
சொற்பொரு ளாமெனத்‌ தோன்றல்‌ சான்றது 
எனக்‌ கூறிய வகையானும்‌. சம்பர்‌ கருத்திற்‌ கொண்ட 
கவிபாவம்‌ இன்ன கென அறிதலாஞும்‌. கவிமர்மத்தை 
இறவா கண்டவர்கள்‌ ஏனைக்‌ களிராயர்கள்‌. கவிமர்‌ 
மத்தை உள்ளவா அறிந்தவராதலின்‌, கமபகாடர்‌ ஒரு 
Dre & £ ந A 
டப்‌ கீமிழகள்‌இல்‌ கவிச்சக்ரவர்த்திபாவா. 
ஆயினும்‌, சொமாயணத்தில்‌ வருகின்ற லெ அபூதீ 
0 ட்‌ ௪ ன்‌ ப்‌ ன்‌ ந்‌ ௯. ்‌ 
கற்பனைகளை ப்‌ பற்றி இக்காலத்தில்‌ சிலர்‌ கம்பரிடம்‌ 
அருவருப்படைவது ண்டு இம்மாண்‌ கதைக்கோ 
ரிறையாய இராமன்‌” மானிட உருவங்கொண்ட 


(ழக பொருளென்றும்‌, தசகண்டனான இராவண 


கம்பநாடர்‌ 43: 


னைச்‌ சங்கரித்து சாகஸ குலத்தைக்‌ கருவறுக்கும்‌ 
பொருட்டே அம்‌ முழுமுதற்பொருள்‌ திருவவதரித்த 
தென்றும்‌ கருத்திற்‌ கொண்டவ ராதலால்‌, கம்பர்‌ ல 
இடங்களில்‌ ப்ரபஞ்ச நாடகத்தின்‌ எல்லையைக்‌ கடந்து 
போவாராயினர்‌. மானுட ஸம்பந்தமுடைய ஸந்தர்ப்பங்‌ 
களில்‌ இராமர்‌ 'மனிதசாகவே நடித்தலான்‌, கம்பர்‌ 
அன்ன ஸந்தர்ப்பங்களில்‌ இராமரை ப்ரபஞ்ச நாடகத்‌ 
துட்படுத்தியே ப்ராக்ருத விரோதமின்றிப்‌ பாடுவார்‌. 
நிருதர்‌ எதிர்ப்பட்டவிடத்து, இராமரும்‌ நிலங்கடந்த 
நெடுமுடி யண்ணலாகச்‌ காட்டலால்‌, அன்னவிடங்க 
ளில்‌ கம்பரும்‌ அப்ராக்ருதமாகவே பாடுவர்‌. இவ்‌ 
வபூத கற்பனைகளுக்காகக்‌ கம்பரை வெறுப்போமாயின்‌, 
வான்மீகரையும்‌ வெறுப்பவராவோம்‌. “பித்தர்‌ சொன்ன 
வும்‌ பேதையர்‌ சொன்னவும்‌ பத்தர்‌ சொன்னவும்‌ பன்‌ 
னப்‌ பெறுபவோ” எனக்‌ கம்பர்‌ அக்காலத்தே தமக்கு, 
பத்ரமான பாதுகாப்பை அமைத்துக்கொண்டனர்‌. 
கம்பராமாயணத்தின்‌ ஒருபுடை ஆராய்ச்சி. -- யந்தி 
ரத்தைப்‌ பிரித்துப்‌ பார்த்தவர்களே அதன்‌ சுட்டுக்‌ 
கோப்பை ஈன்கறிவார்கள்‌. உறுப்பிலக்கணங்களை உய்த்‌ 
துணர்ந்தவசே யாப்பிலக்கணத்தை நன்கறிபவர்‌. மனத்‌ 
தின்‌ விகற்பங்களை நன்கு சுவனித்தவர்களே மனோ 
தத்வக்தை உள்ளபடி. உணர்பவர்கள்‌. தவிகளைப்‌ பன்‌ 
ணிப்‌ பன்னிப்‌ படித்தவரே குவி லகதணத்தை ஈன்‌ 
கறிந்தவராவர்‌. ஆதலால்‌ நாமும்‌ கம்‌ ர்‌ சொல்லைக்‌ - 


கேளாமல்‌ அவர்‌ காவியத்தைப்‌ பன்னிப்‌ பார்ப்போம்‌. 


44 கம்பநாடர்‌ 


கம்பர்‌ அடைகளையும்‌ உவமைகளையும்‌ ஒன்றின்மே 
'லொன்டுக அடுக்கக்கொண்டு போதலால்‌. கருத்து மறை 
பட்டுக்‌ சதையும்‌ இடையிடுபட்டு மறந்துபோடின்‌ தத 
என ஓர்‌ இங்கிலிஷ்‌ ஆசிரியர்‌ குறைகூறுகின்றனர்‌. 
வரைக்காட்‌& - பூக்கொய்தல்‌ - நீர்விளையாட்டு- படையெ- 
மூச்சி - யுத்தம்‌ - கைக்ககா - பெரும்பொழுது முத 
லானவம்றை வர்ணிக்கின்ற இடங்களில்‌ கருத்து மறை 
படுவதும்‌ கதை இடையிபெட்டு- மறந்துபோ வதும்‌ 
உண்மைதான்‌. கம்பர்‌, அரசரோடும்‌ பிறரோடும்‌ நெருங்‌ 
கிப்‌ பழனெவர்‌; காடும்‌ மேடும்‌ காடும்‌ நகரமும்‌ இரிச்‌ 
அழன்றவர்‌; ஸுக அக்கங்களையும்‌ கஷ்ட நஷ்டங்களை 
யும்‌ அனுபவசித்தமாக அறிந்தவர்‌. அதனால்‌, எர்தக்‌ 
காட்சியும்‌ எந்த ஸந்தர்ப்பமும்‌ விரிக்தெடுத்துரைப்பது 
அவர்க்குச்‌ சற்றும்‌ ப்ரயாஸமாகத்‌ கோன்றுவ தில்லை. 
தற்குதிப்பேற்றி உண்மைகளை விளக்குவது அவருக்கு 
ஆயாஸமாக இருப்பதில்லை. கல்வியின்‌ விரிவும்‌ கற்பனா 
சக்தியும்‌ உடையவ.ராகையால்‌, சொல்லும்‌ பொருளும்‌, 
பருந்தும்‌ கிழலும்போல்‌, பிணைந்து செல்கின்றன. அத 
னால்‌ அவருடைய கவியானஆ தட்டுத்தடையின்‌ றி கதித்‌ 
அச்‌ செல்கின்றது. இத்தகைக்‌ கவியின்‌ காவியத்தை 
காடோறும்‌ நாலைக்து பாட்டாகப்‌ படிக்கின்றவர்கள்‌, 
இராமாயண ஸாரத்தை எளிதில்‌ க்ரஹிக்‌ மாட்டார்கள்‌. 
ஒரு மூச்சிலே லீம்பதும்‌ _தாறுமாகப்‌ படி.க்ன்றவர்‌ 
களுக்கே இசாமாயணத்தின்‌ அருமை தெரியும்‌, பூலை 
யின்மீதிருக்து கண்டனுபவிக்கின்‌ ற காட்சியை மலையடி. 


கம்பநாடர்‌ பத 


வாரத்திலி முந்து கண்டனுபவிக்கல்‌ ஆகுமோ? கம்ப 
ராமாயணத்தைக்‌ கத்யபாகமாக ஓதகின்றவர்களும்‌, 
யாதொரு படலத்தை முற்றும்‌ ஒரு மூச்சிலே படித்தா 


லன்றிப்‌ பயனெய்தார்‌. 


கம்ப ராமாயணத்தில்‌ வருஷந்தோறும்‌ யாதொரு கா 
ண்டத்தில்‌ இற்லெ படலங்களை மாத்திரமே பரீகைக்குப்‌: 
பாடமாகப்‌ படிக்கின்ற மாணாக்கர்கள்‌, “கம்பரை மஹா 
கவி - கவிச்சக்ரவர்த்தி எனக்‌ கொண்டாடுகின்றார்களே.. 
நாங்கள்‌ படித்த பாகத்தில்‌ அப்படிக்‌ கொண்டாடுதலுக்‌ 
குரிய மஹிமை ஒன்றும்‌ எங்களுக்கு உதிக்கவில்லையே” 
என்று தமது தமிழாசிரியரிடம்‌ உசைத்துக்கொள்வ 
அண்டு. ஒரு அரமனையை அமைக்கும்‌ இற்பியினுடைய 
அருமை அவ்வ மனையில்‌ ஐரதறையை மாதமே கண்ட 
வர்களுக்கு விளங்காதன்றோ. ஒரு காண்டத்தைய யி 
னும்‌ முற்ற ஓதிப்‌ பழனொலன்றிக்‌ கம்ப ராமாயணத்தின்‌ 
அருமை புலப்படாது. 

கம்பஸ-ஒத்ரம்‌-- கம்பராமாயணம்‌ கற்பதில்‌ எப்படிப்‌: 
பட்டவர்களும்‌ இடர்ப்படுதலான இடங்கள்‌ உண்டு 
அவை கம்ப ஸாஒத்ரம்‌ என்னப்பட்ட இடங்கள்‌. ஸத்‌ 
ரத்தின்‌ மர்மத்தை அறிந்த ஸுஒத்ரதாரிக்கு இடர்‌ 
ஒன்றும்‌ இல்லை. இந்த ஸ-ஒத்ரங்களைச்‌ சில பரம்பரை 
வித்வான்‌௧ள்‌ மாத்திரமே அறிவர்‌. இந்த ஸ*த்ரங்‌ 
களில்‌ எப்படிப்பட்டவர்களையும்‌ மாட்டிவைத்து இவர்‌ 


கள்‌ பெரு மலைவு செய்வர்‌. இந்த ஸு-ஒத்ரங்களின்‌ மர்ம. 


46 கம்பநாடர்‌ 


மாவத:--இலக்கணத்தோடு பொருந்தாத முடிபுகளும்‌, 
அகராதி கொண்டு அறிதலாகாத அர்த்த ப்ரயோகங்‌ 
களுமேயாம்‌. இப்படிப்பட்ட முடிபுகளையும்‌ ப்ரயோகங்‌ 
களையும்‌ கம்பர்‌ வேண்டுமென்றே பல விடங்களில்‌ 
அமைத்ததாகத்‌ தோன்றுதல்‌ இல்லை, தாம்‌ பாடுதலுற்ற 
விஷயத்தில்‌ மாத்திரமே சிக்கனை வைத்து அசுவதாட்டி 
யாக விரைந்து அன்றன்று அறுதூனும்‌ எழுதூாறுமாக 
விருத்தங்களைப்‌ பாடிச்‌ செல்கையில்‌, இல்லை ஸந்தர்ப்‌ 
பங்களில்‌ இப்படிப்பட்ட முடிபுகளும்‌ ப்சயோகங்க 
நம்‌ தாமே அமைவனவாயின. இற்ல எர்தர்ப்பங்‌ 
களில்‌ சில அர்த்த ஸூ்மங்களைக்‌ குறிப்பாகப்‌ 
பொதிந்துவைத்திருப்பஅம்‌ வியக்கக்தக்கதே. தமது 
காலத்திற்றானே இப்படிப்பட்டவைகளைக்‌ கம்பர்‌ இக்‌ 
கறுத்‌ அரைத்ததைக்‌ கொண்டு, ஆசிரிய பரம்பரையாகச்‌ 
கம்ப ராமாயணம்‌ படிக்துவந்தவர்கள்‌, இந்துக்‌ கம்ப 
 ஸ-ஒத்ரங்களை விளக்கிவந்தனர்‌. இங்கனம்‌ வரலாற்று 
முறைமையில்‌ வருனெற ஆசிரியர்களுடைய தொகை 
நாட்குகாள்‌ அருகிவருதலால்‌, இவைகளைப்‌ பலர்‌ கூடித்‌ 
திரட்டி வெளிப்படையாக ப்ரசுரம்‌ செய்யாவிட்டால்‌, 
இராமாயணத்தில்‌ அநேக செய்யுள்கள்‌ இர்‌ 
இல்லனவாகிவிடும்‌. அமேக ஸுஒத்ரங்கள்‌ பாடபேத 
மடைந்து உருமாறி வருவனவும்‌ ஆ௫ூன்றன. இராமா 
யணம்‌ படி.க்கன்ற வர்களுக்கு வேறு பதவுரை பொழிப்‌ 
புசைகளும்‌ அகலவுரைகளும்‌ வேண்டா. கம்ப்‌ ஸஃத்‌ 
சங்களை விளக்குதலான ஸாதனத்தை மாத்திரம்‌ தேடிக்‌ 


கம்பநாடர்‌ 17 


கொண்டால்‌, தமிழ்‌ மாணாக்கர்களுக்குக்‌ கம்ப சாமா 
யணம்‌ மிகவும்‌ கல்ல காலக்ஷபம்‌ அகும்‌. 
பம்பைப்‌ பொய்கைப்‌ படலம்‌ நாறத்பத்தொன்றுவது 

செய்யுள்‌ வருமாறு. 

மண்டுமின்‌ றனநிலைய மலைதயின்‌ நமைறுவில்‌ 

பண்டுமின்‌ நனவிரவு பணிதுயின்‌ றனபகரும்‌ 

விண்டுயின்‌ தனகழுக௫ம்‌ விழிஐயின்‌ றனபழு£ில்‌ 

சுண்டுயின்‌ நிலகெடிய கடறயின்‌ றனகளிறு, 
இதில்‌, “மண்துயின்றன' (- பூமியிலுள்ளார்‌ உற்‌ 
இனர்‌)... .“பண்துயின்றன” (--பாடும்பேர்‌ உறங்‌ 
இனர்ற்‌.........கழுதும்‌ விழிஅயின்றன' என்பது வசை 
யில்‌ பொருள்‌ கொள்வதில்‌ மருள்‌ இல்லை. “பழுதில்‌ 
கண்‌ அயின்றில நெடிய கடல்‌ அயின்றன களிறு”? என்‌ 
னும்‌ இறுதியடிக்குப்‌ பொருள்‌ கொள்வதில்‌ மயக்கம்‌ 
உண்டாகின்ற அ. (கடல்‌ அயின்றிடு களிறு என்று 
பாடங்கொண்டால்‌ பொருள்‌ வெளிப்படை). ஸந்தர்ப்‌ 
பத்தை ஒட்டி, திருப்பாற்கடலில்‌ அயிலும்‌ (களிழுயெ) 
'பெருமான்‌ கண்கள்‌ அயின்றில (பிராட்டியைப்‌ பிரித 
லான்‌) என்பதாம்‌. களிறுகளாகிய இராமலகூமணர்‌ என்‌ 
பதும்‌ பொருந்தும்‌. களிறு கண்‌ அயின்றில(து) என 
விகுதி தொகுத்தலாகவுமாம்‌. இங்கனம்‌ கொள்ளவறி 
யாது இல பெரும்புலவர்‌ திகைக்கக்‌ கண்டிருக்கிறோம்‌. 

ஆயமா னாகர்தா மாழியா னேயலால்‌ 

காயமா னாயினான்‌ யாவனே காவலா 


நீயமா னோர்தியால்‌ நிருதமா ரீசனார்‌ 
மாயமா னாயினான்‌ மாயமா னாயினான்‌. 


48 கம்பநடர்‌ 
மராமரப்‌ படலத்தில்‌ காற்பத்தொன்பகாவதான இந்தச்‌ 
செய்யுள்‌ பலரை மடக்குவது. ஈற்றடி மாய(மாகிய) 
மான்‌ ஆயினானுக்கு மா(பெரிய) யமான்‌ (யமன்‌) ஆயி 
னான்‌ என்பதாம்‌. யமன்‌ என்பது யமான்‌ என நீட்ட 
லாசக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. 
உவமானங்கள்‌.---கம்பா்‌ ஆங்காங்கு எடுத்துக்‌ காட்‌ 
டும்‌ உவமானங்கள்‌ மிகப்‌ பொருந்தினவைகளாகவும்‌ 
கம்பீர முடையவைகளாகவும்‌ ஒருசார்‌ ஒழுக்கம்‌ கற 
பிப்பவைகளாகவும்‌ இருக்கின்றன. லெ உதாரணஙக 
சாக்‌ காண்போம்‌. தசரதன்‌ 
வையக முழுவதும்‌ வறிஞ னோம்புமோர்‌ 
செய்யெனக்‌. காத்தினி தரசு செய்கின்றான்‌. 

்‌ 5 டுுஈவிச்‌ செல்‌ சாமபாணம்‌ 

தாடகை நெஞ்சை ஊடுருவிச்‌ சென்ற இ 
புல்லர்க்கு ஈல்லோர்‌ சொன்ன பொருளெனப்‌ போயிற்‌ தன்றே, 

தசரதன்‌ கான்‌ தவஞ்செய்யுமாறு காட்டுக்குப்‌ போகவும்‌ 
இராமனுக்குப்‌ பட்டங்கட்டவும்‌ வேண்டும்‌ என்று 
கூறினகைக்‌ கேட்ட அமைச்சர்கள்‌ 

இரண்டு கன்றினுக்‌ இரங்குமோ ராவென விருந்தார்‌. 
பதினான்கு வருஷகாலம்‌ வனவாஸம்‌ செய்வாயாக எனக்‌ 
கைகேசி சொன்னதைக்‌ கேட்டபோது சீராமன்‌ முகம்‌ 

அலர்க்க செந்தா மரையினை வென்ற தம்மா, 
சந்திர சைலத்தின்‌ அடிவாரத்தில்‌ தசரதன்‌ செல்லும்‌ 
போனது, 


ப 2 


கம்பநாடர்‌ - dy 
தெருண்ட மேலவர்‌ இழியவர்ச்‌ சேரினும்‌ அவர்தம்‌ 
மருண்ட தன்மையை மாற்றுவர்‌ எனுமித வழக்கே. 
உருண்ட வாய்தொறும்‌ பொன்னுருள்‌ உரைச்துரைகத்‌ தோடி 
இருண்ட கல்லையும்‌. தந்கிற. மாக்கிய இரதம்‌. 
அம்மலை யடிவாரத்தில்‌ படுத்தெழுந்த போது, 
தியவரொ டொன்றிய இறத்தரு ஈலத்தோர்‌ 
ஆயவரை அந்நிலை அறிந்தனர்‌ துறந்தாவ்‌ 
சேயவரு நண்பொடி படிக்துடன்‌ எழுக்தொண்‌ 
பாய்பரி விரைந்துகறி நின்றன பரந்தே. 
மாயமானைப்‌ பின்றெடர்ந்து சென்ற இராமன்‌, அம்மா 
னின்‌ வஞ்சனையால்‌ தன்னை யடைந்த இலக்குவனோடு 
மீண்டு வந்து, சிதையின்றி வெறுவிதாய்க்‌ கடந்த 
இடத்தை யடைந்து. 
கூடு தன்னுடை யதபிரிக்‌ தாருயிர்‌ குறியா 
கேடி வந்தது கண்டில தாமென நின்றான்‌. 
கைத்த சந்தையன்‌ கனங்குழை அணங்கினைக்‌ காணா 
தய்த்த வாழ்தர வேறொரு பொருளிலான்‌ உதவ 
வைத்த மாநி மண்ணொடு மறைந்தன வாங்கிப்‌ 
பொய்த்து ளோர்கொளத்‌ திகைத்தகின்‌ றாரையும்‌ போன்றான்‌. 
இத்ரகூடப்‌ பருவதத்தின்மீது சிதைக்குப்‌ பலவகைக்‌ 
காட்சிகளை விளக்கிச்‌ செல்கையில்‌, 
அளிக்கு நாயகன்‌ மாயைபுக்‌ கடங்னென்‌ எனினும்‌ 
களிப்பில்‌ இர்தியத்‌ இயோடுயைக்‌ கரகஇிலன்‌ அதபோல்‌ 
ஒளித்து நின்றுள ராயினும்‌ உருத்தெரி ன்ற 
பளிக்க நறைச்&ல பரிமுக மாககளைப்‌ பாராய்‌ 
எனச்‌ ரோமன்‌ உரைப்பதாக உரைப்பதுங்‌ காண்க. 
இறையிலிருந்த சிதை, ௮.நுமன்‌ கொடுத்த கணையாழி 
யைப்‌ பெற்றஅளவில்‌ AN, 
ச 4 


கம்பநாடர்‌ 
இழந்தமணி புற்றர வெதிர்க்ததென லானாள்‌ : 
பழந்தன மிழந்தன படைத்தவரை ஓத்தாள்‌: 


குழந்தையை உயிர்ச்தமல டிச்குவமை கொண்டாள்‌: 

உழக்கவிழி பெற்றசொ ருயிர்ப்பொறையு மொத்தாள்‌ 

என்ற உவமைகளின்‌ அருமையை உய்த்துணாக, 
புத்ரவாஞ்சையை வாற்சல்யம்‌ என்பதின்‌ சப்தார்த்‌ 
அத்தோடு பொருந்தக்‌ கன்றினிடத்துப்‌ பசுவுக்குள்ள 
அன்பைக்‌ காட்டியே விளக்குவர்‌ பல்லிடத்தும்‌. “தாய 
ருக்‌ கன்று சார்க்கு கன்றெனுந்‌ தகைய னானான்‌'' (335. 
மீட்சிப்படலம்‌, இராமன்‌ பிரிவைக்‌ கேட்ட கோசலை 
“சன்று பிரிந்துழிக்‌, கறவை யொப்பக்‌ கரைந்து கலங்கி 
னாள்‌” என்றும்‌, இராம லக்குவர்களை விடைகொடுத்‌ 
 தனுப்பிய ஸுமித்சை .:இரண்டுகன்‌ ரெரீஇ, வெருவரு 
மாவினிற்‌ முயும்‌ விம்மினாள்‌” என்றும்‌ வருதல்‌ காண்க. 
உருவகம்‌.--சிற்சில இடங்களில்‌ உருவகங்களை வெகு 


நயமாக அமைப்பர்‌ கம்பர்‌. மந்தராலோசனை மண்டப 


'கோக்கிச்‌ சீராமன்‌ செல்கன்றவனை மாளிகைகளினின்‌ 
அம்‌ ஸ்த்ரீகள்‌ பார்த்ததை 

ீளெ முத்சொடர்‌ வாயிலின்‌ குழையொடு கெடுழ்ந்த 

ஆள கத்தினோ டரமியத்‌ தலச்தினு மலர்ந்த: 

வாள ரத்தவேல்‌ வண்டொடு கெண்டைகள்‌ மயங்கச்‌ 

சாள ரத்தினம்‌ பூத்தன தாமரை மலர்கள 
என உருவகப்படுத்தி யிருக்றொர்‌. இராமனுக்குப்‌ பட்‌ 
டம்‌ கட்டுமாறு மந்த்ராலோ சனை செய்கையில்‌, மந்த்ரி 
'மார்களுடைய மனக்குறிப்பை அறிந்து. ஸுமக்த்சன்‌ 
உரைப்பதை 


டத்‌ இ 


ஆ 


கம்பநாடர்‌ SL 


மந்திரக்‌ கிழவர்கம்‌ முகத்தால்‌ 
எழுதி நீட்டிய இங்தெம்‌ இமைமகம்‌ கேறேத்‌ 
தொழுத கையினன்‌ சுமந்திரன்‌ முன்னின்று சொல்லும்‌ 
எனக்‌ கூறியிருக்கின்றது. தன்‌ பிதாவுக்குத்‌ தான்‌ 
சரமக்ரியை செய்யும்‌ உரிமை யிழந்ததைச்‌ செவியுற்ற 
பரதன்‌, நல்ல குலத்திற்‌ பிறக்தும்‌ தான்‌ பயனஜற்றவன்‌. 
ஆயின படியை 
கன்னு தாள்வளம்‌ சுமந்த தாழையில்‌ 
பன்னு வான்குலைப்‌ பதடி ஆயினேன்‌ 
என்முனாகக்‌ கூறியிருக்கின்றது. இராமன்‌ இவ்வரண்‌ 
யம்‌ வம்துற்றதனால்‌ இராக்கதர்‌ அழிவர்‌ என அகத்தியர்‌ 
மதிழ்வுறுவதை, 
வெந்திறல்‌ அரக்கர்விட வேர்முத லறுப்பான்‌ 
வந்தனன்‌ மருத்துவன்‌ எனத்தனி வலிப்பான்‌ 
எனக்‌ கூறியிருக்கின்றது. பிரமன்தானும்‌ வேத முத்‌ 
லியவற்றால்‌ அறியலாகாத பரம்பொருளைத்‌ தாம்‌ இப்‌ 
பொழுது நேரில்‌ காணப்போடறதை நினைத்து அகத்தி 
யா உவப்பதை 
இரைத்தமறை நாலினொ டியைக்கபிற யாவும்‌ 
நிரைத்தடெடு ஞானகிமிர்‌ கல்லின்கெடு நாளிட்‌ 


டரைத்தும்‌அய னாலம்‌அறி யாதபொருள்‌ நோதின்‌ 
அரைக்குதவு மால்‌எனும்‌ உணர்ச்சியின்‌ உவப்பான்‌ 


எனக்‌ கூறியிருக்கின்றது. 


சிதை தன்‌ கற்பின்‌ திறத்தை எரியிடை ஞூழ்கி 
வெளிப்போர்து விளக்யெவிடத்அ, பிரமனும்‌ உருத்திர 


52 கம்பநாடர்‌ 


னும்‌ தசாதனுடனே இலங்கை யடைந்து இராமனைப்‌ 
போற்றுதல்‌ செய்கையில்‌, தசரதன்‌ இராமனை நோக்கி, 


அன்று கைகயன்‌ மகள்கொண்ட வரமென்னு மயில்வேல்‌ 
இன்று காறுமென்‌ னிதயத்தி விடைநின்ற தென்னைச்‌ 
கொன்று நீங்‌:ல இப்பொழு தகன்றதன்‌ குலப்பூண்‌ 


மன்ற லாகமாங்‌ காந்தமா மணியின்று வாங்க 


என்றானாகக்‌ கூறியிருக்கின்றஅு. 


உத்ப்ரேக்ஷை.-- அந்தந்த ஸந்தர்ப்பத்திற்கு ஏற்பக 


கம்பர்‌ 


தம்முடைய குறிப்பை ஏற்றிச்‌ சொல்வது 


மிகவும்‌ வியச்கத்தக்கதாக இராநின்றது. ஓர்‌ உதா 


ரணம்‌ காண்போம்‌. கைகேசி தன்‌ கணவனை இன்னல்‌ . 


படுத்திய இரவு புலர்‌ கையில்‌ 


சேணுலாவிய காளெலாமுயி சொன்றுபோல்வன செய்தபின்‌ 
ஏணுலாவிய தோளினானிட ரெய்தவொன்னு மிரங்லொ 
வாணிலாககசை மாதராள்செயல்‌ கண்டுமைந்தர்மு னிற்கவும்‌ 
நாணினாளென வஜனொோள்களிர்‌ கங்குலாகிய ஈங்கையே. 


எண்டருங்கடை சென்றயாமம்‌ “இயம்புஇன்றன ஏழையால்‌ 

வண்டுதங்கிய தொங்கல்மார்பன்‌ மயங்கிலிம்மிய வாறெலாம்‌ 

கண்டுநெஞ்சு சுலங்யெஞ்சிறை யானகாமர்‌ தணைக்கரம்‌ 
கொண்டுதம்வயி ஹெற்றியெற்றி விளிப்பபோன்‌ றன கோழியே. 


சிரித்தபங்கயம்‌ ஓத்தசெங்கண்‌ இராமனைத்‌ திருமாலை௮க்‌ 
சுரிக்கரம்பொரு சைத்தலச்அயர்‌ கர்ப்புகாணணி தற்குமுன்‌ 
வரித்ததண்கதிர்‌ முத்ததாஜயிம்‌ மண்ணனைத்கம்‌ நிழற்றமேல்‌ 
விரித்தபந்தர்‌ பிரித்ததாமென மீனொளித்தன வானமே. 
இரட்டே மோழிதல்‌.--கம்பர்‌ ஓசோவிடத்து இரட்டுற. 
மொஜிவர்‌. 
ணித்தவுடனே, சூர்ப்பககை அவனை நோக்கி உரைத்த 


சீதையின்‌ அழகை இராவணனிடம்‌ வர்‌ 


கம்பநாடர்‌ 58 
தாக உரைத்த மூன்று செய்யுள்களில்‌ ஓவ்வோசடியைத்‌ 
தமிழாசிரியர்கள்‌ இரட்றெமொழிதலாக முதலில்‌ விளக்‌ 
கும்போது கம்மனோர்க்கு உண்டாகும்‌ உவகை உள்‌ 
எடங்குவதன்று. 

இந்திரன்‌ சசியைப்‌ பெற்றான்‌: இருமூன்று வதனத்‌ தோன்தன்‌ 
தந்தையும்‌ உமையைப்‌ பெற்றான்‌: தாமரைச்‌ செங்க ணானம்‌ 
செந்திரு மகளைப்‌ பெற்றான்‌: 2தையைப்‌ பெற்றாய்‌ நீயும்‌. 
அந்தரம்‌ பார்ச்சின்‌ நன்மை அவர்க்லை உனக்கே ஐயா 
என்பதின்‌ இறுதியடி, “முடிவாகப்‌ பார்த்தால்‌ அவர்க்‌ 
- கெல்லாம்‌ நன்மை இல்லை; உனக்கே ' நன்மை உண்டு; 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ஓவ்வொரு ' பெண்பாலை 
அடைந்து பெறும்‌ இனபம்‌ இன்பமன்று; நீ இவளை எய்‌ 
இயடையும்‌ இன்பமே இன்பமாம்‌'' என்றும்‌, “அவர்க்கே 
ஈன்மை (உண்டு,) உனக்கு (கன்மை) இல்லை” “என்றும்‌. 
இரண்டுவிதமாகப்‌ பொருள்படுகின்றது. 
பாகத்தில்‌ ஒருவன்‌ வைத்தான்‌. பங்கயத்‌ திருந்த பொன்னை 
அகத்தில்‌ ஒருவன்‌ வைத்தான்‌, அந்தணன்‌ நாவில்‌ வைத்தான்‌. 
மேகத்தின்‌ மின்னை முன்னே வென்றறுண்‌ ணிடையை நீயும்‌ 
மாகத்தோள்‌ வீர பெற்றால்‌ எங்கனம்‌ வைத்து வாழ்தி. 
இதில்‌ “எங்ஙனம்‌ வைத்து வாழ்தி! என்பது “நி 
அவளை யாண்டு வைத்து வாழ்வாய்‌? என்றும்‌, நி 
அவளைப்‌ பெற்றால்‌ (எங்கனம்‌ வாழ்தி) வாழாயே!?! 
என்றும்‌ இருதிறப்படுரன் றது. இங்கனம்‌ இவ்விரண்‌ 
டிடத்தும்‌ இரட்டுற மொழிந்தது, செம்மொழிச்‌ 
இலேடையும்‌ ன்ற! பிரிமொழிச்‌ சிலேடையும்‌ 
ப அன; | 


54 கம்பநாடர்‌ 


அன்று: அவ்வவ்வடியை இயைவுற எடுத்தும்‌ படுத்தும்‌ 
“எழுத்திய திரியாப்‌ பொருடிரி புணர்மொழி, இசைக்‌ 
திரி பாற்தெளி வெய்து மென்ப” என்றபடி, இசை 
யறுத்துச்‌ சொல்லும்‌ வேறுபாட்டின்‌ அளவினதே யாகும்‌. 
பிள்ளைபோல்‌ பேச னானைப்‌ பெற்றபின்‌ பிழைக்க லாற்றாய்‌, 
கொள்ளைபோ இன்ற செல்வம்‌ அவளுக்கே கொடுத்தி ஐய! 
வள்ளலே உனக்கு ஈல்லேன்‌ மற்றுநின்‌ மனையில்‌ வாழும்‌ 
இன்ளைபோல்‌ மொழியார்ச கெல்லாம்‌ கேடுகூழ்‌ இன்றே னன்றோ: 
என்பது “சதையை நான்‌ உனச்கு இயைவித்தலால்‌, 
உன்னுடன்‌ இன்பம்‌ எய்தப்பெறா௮ வருந்துவராத . 
லின்‌ உன்‌ மனைவிமார்களுக்குக்‌ கேடு சூழ்ச்றேன்‌'* 
என்று பொருள்படுகின்றஅ. ““கற்புடையவளான 
சதையை நீ இண்டினால்‌ இறந்துபடுவை; அதனால்‌ 
அவர்கள்‌ மங்கல சூத்திரம்‌ இழப்பர்‌ என்னும்‌ பொரு 
ரூம்‌ ஈண்டு திவனிப்பது காணப்படும்‌. இங்கே 
சூர்ப்பககை கூறியவெல்லாம்‌ அவள்‌ தன்னை யறியாத 
கூறிய வசைகவிகளாகக்‌ கொள்ளவேண்டும்‌. ஊழின்‌ 
வயத்ததான எதிர்கால நிகழ்ச்சி தானே தீவனிக்குமாறு 
இங்கனம்‌ பாடுவது மஹா கவிகளுக்கே ஸாக்யமான 
அற்புத சக்தி. 
இராமனுக்கு முடிசூட்வெதென்ற மக்தீரிமார்க 
ளோடு ஆலோசனைசெய்து உறுதியானவளவில்‌ தீ௫ரகன்‌ 
கணிகளை நோக்கி 


வடிமழு வாளவற்‌ கடந்ச மைந்தற்கு 
முடிபுனை கடிகைநாள்‌ மொழிமின்‌ என்றனன்‌ 


க்ம்பநாடர்‌ 55 
என்ற இடத்தில்‌ (கடிகை என்பது நாழிகை) “முடி 
புனைதற்கான நாழிகை (முகூர்த்தம்‌) உள்ள காளைச்‌ 
சொல்லுங்கள்‌!” என்று பொருளாயினும்‌, முடிபுனைதல்‌ 
தடைப்படுதலான எதிர்கால நிகழ்ச்சிக்கேற்ப, கடிதல்‌ 
என்பதற்குத்‌ தடைசெய்தல்‌ என்றம்‌ பொருள்‌ உண்டு 
ஆதலால்‌, தசரதன்‌ வாயில்‌ “கடிகை நாள்‌” என வந்து 
விட்டதாக அமைத்திருப்பதும்‌ மேற்காட்டியதனோ 
டொக்கும்‌. 

மாகபாசப்‌ படலத்தில்‌ இந்த்ரஜித்தன்மீது அறுமார்‌ 
மலைகளையும்‌ மாமரங்களையும்‌  எடுத்தெறிய, இந்த்ர 
ஜித்தன்‌ “இந்த மலைகளையும்‌ மரங்களையுங்‌ கொண்டா 
என்னை ஜயிக்கப்போறொய்‌??! என்று கேட்க, அதுமார்‌ 
வில்லை டுக்கஉரி யார்கள்‌ யல வீரர்‌ இங்குமுளர்‌ மெல்லியோய்‌ 

சல்லெ டுக்கஉரி யானு நின்றனன தின்று நாளையிடை காணலாம்‌ 
என்றார்‌. “வில்லெடுத்துக்‌ சண்டை செய்ய எங்கள்‌ 
பச்கத்திலும்‌ சிலர்‌ உளர்‌: கான்‌ கல்லெடுக்க உரியேனாய்‌ 
நின்றேன்‌” என்று சொல்லுஇன்றவர்‌, ““வீடணன்‌ எங்‌ 
கள்‌ பக்கல்‌ ஆனமையால்‌, இராவணன்‌ முதலானபேர்‌ 
களுக்குக்‌ கொள்ளிவைத்துக்‌ குடமுடைத்துக்‌ கல்லு 
மெடுக்கப்‌ போடிழுன்‌?! என்ற பொருளும்‌ தோன்று 
மாறு இரட்டுற மொழிந்திருப்பது ஸந்தர்ப்பத்தை 
நோக்குமிடத்தில்‌ மிகவும்‌ வியக்கத்தக்கதே. ்‌ 
இராவண சங்காரம்‌ முடிந்தபிறகு (மீட்சிப்‌ பட 


லத்தில்‌) இராமன்‌ பிராட்டியை அலங்காரத்துடன்‌ 


56 கம்பநாடர்‌ 


அழைததுவருக என்று. விபீஷணனை அனுப்பினன்‌. 
அங்ஙனம்‌ வருகின்றவளை அராவைப்போலே. இறி 
யெழுந்து பார்த்துச்‌ ரோமன்‌ ““ஊண்டிற முவந்தனை'? 
என்பது முதலாக: வழுபாட்டளவில்‌ நிந்திக்கலுற்றான்‌. 
இர்‌ நிந்தனையை ““என்றனன்‌ புலவா புக்தியான்‌” எனக்‌ 
்‌ கம்பர்‌ முடித்துளார்‌. அப்புறம்‌ அங்குற்ற தசரதர்‌ 
சீதையைப்‌ பார்த்து, 

நங்கை மற்றும்நின்‌ கற்பினை உலகுக்கு காட்ட 

அ மகப்‌ தகம்‌ வத மனத்‌ பன்‌ ப்‌ 

என்றும்‌ 

உன்னைச்‌ டன்‌ சுற்பினுஃ கரசியென்‌ றுலஇல்‌ 

பின்னை காட்டுதற்‌. கரியசென்‌ ஹெண்ணிய௰ிப்‌ பெரியோன்‌ 


என்றும்‌ கூறியதாகக்‌ கூறியிருக்னெறஅ. . அகவே, 
ராமன்‌ தன்‌ மனத்தில்‌ . க்சோதங்கொண்டு நிந்தித்திலன்‌ 
என்பது போதரும்‌. லோகாபவாகதத்துக்கு அஞ்சிச்‌ 
இறுவதாகப்‌ போக்குக்‌ காட்டி உரைக்கன்ற ஷா 
வினேதமென்றே குறிப்பிக்கும்படி கம்பர்‌ அர்நிந்தை 
மிது ர்‌ ட 
. பெண்மையும்‌ பெருமையும்‌, பிதப்புல்‌ கத்பெனும்‌ 
இண்மையும்‌ ஒழுக்சமும்‌ தெளிவும்‌ ர்மையும்‌ 
' உண்மையும்‌. மீயெனும்‌ ஒருத்‌ தோன்றலால்‌ 
9 வண்மையின்‌ மன்னவன்‌ புகழின்‌ மாய்ந்ததால்‌ 
என்றி. சவி நிந்தாஸ்‌துதியாக இரட்டுற மொழிந்து 
இடைப்பெய்து வைத்தார்‌. . “தையாயெ 2 ஒருத்தி 
பிறத்தலாலே, பெண்மை முதலிய குணங்களெல்லாம்‌, 


கம்பநாடர்‌ 51 
ஈகைக்குணமில்லாத அரசனது புகழ்மாய்ந்தாத்போலே, 
மாய்ந்துவிட்டன” என நிந்தையாகவும்‌, “பெண்மை. 
முதலிய குணங்கள்‌ நீயாக (உருவெடுத்த) உதித்தலாலே, 
கொடையால்‌ ஜனகன்‌ பெற்ற புகழ்‌ அவன்‌ மனையள 
வாக நின்றுவிட்டது (அல்லத) கொடையாளனான சன 
கனது ஏனைப்புகழ்‌ இல்லையாய்‌ மாய்ந்தது:”” உன்னைப்‌ 
பெற்ற புகழ்‌ இறந்தது என்பது குறிப்பெச்சமாய்த்‌ 
தூதியாகவும்‌ கொள்ள நிற்பது வியப்பினும்‌ வியப்பே: 
இன்னோ ரன்னவற்றைக்‌ கம்ப ஸுஒத்ரமாகவும்‌ கொள்‌ 
ளலாம்‌. 

கவிசமத்காரம்‌.--ஏத்த சில ஸந்தர்ப்பங்களில்‌ உரைக்‌ 
இன்ற கருத்து உள்ளத்தைவிட்டகலாமல்‌ ஊன்றி வேர்‌ 
கொள்ளுமாறு மிகவும்‌ சமத்காரமாக உரைப்பர்‌ கம்பர்‌. 
கசரதன்‌ அரிய பல யாகங்களைச்‌ செய்தவன்‌ என்பதை 
மெய்யாய்‌ வேதத்‌ துறைவேந்தருக்‌ கேய்ந்த யாரும்‌ 
செய்யாத யாக மிவன்செய்து மறந்த மாதோ 
என்றுரைத்தார்‌. தாடகை வதையில்‌ சீராமனது வில்‌ 
லாற்றலைக்‌ கூறுமிடத்தில்‌ 
மாலு மக்கணம்‌ வாளியைத்‌ தொட்டதும்‌ 
கோல விற்கால்‌ குனித்ததங்‌ கண்டிலர்‌. 
கால னைப்பறித்‌ தக்கடி யாள்விட்ட 
சூல மற்றன துண்டங்கள்‌. கண்டனர்‌ 
என்றும்‌, ஜனக மஹாராசனுடைய அரமனையில்‌ சிவனு 


டைய வில்லை இறுத்ததை, 


55 கம்பநாடர்‌ 

தடுச்திமை யாம லிருக்சவர்‌ தாளின்‌ 

மடுத்ததும்‌ காணுதி வைத்ததும்‌ கோச்கார்‌ 

கடுப்பினின்‌ யாரும்‌ அறிந்திலர்‌ கையால்‌ 

எடுச்தது கண்டனர்‌ இற்றது சேட்டார்‌ 
என்னும்‌ உரைத்தார்‌. ஓப்பனையழகலும்‌ சதைக்கு 
இயற்கையழகு விசேடித்தது என்பதை 

உமிழ்சுடர்க்‌ கலன்கள்‌ ஈங்கை உருவினை மறைப்ப சோரார்‌ 


அமிழ்நினைச்‌ சுவைசெய்‌ தென்ன அமஇனுகஃ கழகு செய்தார்‌ 


என்றுரைத்தார்‌. 


முடிஞ்ட்ட விரும்பிய எண்ணத்தை அறிவிக்குமாறு 
இராமனை அழைக்க, அவன்‌ வந்து அடிபணிந்‌ தெழுந்த 
வளவில்‌, தசரதன்‌ அவனைத்‌ தழுவியதை, 
ஈலங்கொள்‌ மைந்தனைத்‌ தழுவினன்‌ என்பகென்‌? ஈளிரீர்‌ 
நிலங்கள்‌ தாவ்குறு நிலையினை நிலையிட நினைந்தான்‌, 
விலங்க லன்னதிண்‌ தோளையும்‌ மெய்ச்திரு விருக்கும்‌ 


அலங்கல்‌ மார்பையும்‌ தனததோள்‌ மார்புகொண்‌ டளக்தான்‌ 


என்பதாக உரைத்தார்‌. 


இராமன்‌ காட்டுக்குப்‌ போனால்‌ நான்‌ உயிர்துறப்‌ 
பேன்‌ எனக்‌ கைகேசியிடம்‌ உரைக்கும்‌ கருத்தை 
உன்‌ 
கழுத்தின்காண்‌ உன்மகற்குக்‌ காப்பின்காண்‌ ஆமென்றான்‌ 
என்பதாக உரைத்தார்‌. பின்‌ பட்டாபிஷேகமின்றிக்‌ 
காட்டுக்குப்‌ போகவேண்டிய இசாமனை நினைத்துப்‌ 


புலம்புகின்றவன்‌ 


கம்பநாடர்‌ து 


கின்மேற்‌ சொரிய 
மண்ணும்‌ சீராய்‌ வந்த புனலை மகனே வினையேற்‌ 
குண்ணும்‌ நீராய்‌ உதவி உயர்கான்‌ அடைவாய்‌ என்றான்‌ 
என்பதாக உரைத்தார்‌. 
தன்னை வஞ்சகமாக வதைத்தவன்‌ சீராமன்‌ என்ற: 
தறிந்தபோது வாலியானவன்‌ இராமனை நோக்கி 
வாய்மையு மரபுங்‌ காத்து மன்னுயிர்‌ துறந்த வள்ளல்‌ 
தூயவன்‌ மைந்த னேநீ பரதன்முன்‌ தோன்றி னாயே 
என்று பழித்ததாக உரைத்தார்‌. 
பஞ்சவடியை அணுகும்போது கோதாவரியின்‌ கரை 
யே சென்ற. இராமனும்‌ சீதையும்‌ ஒருவரையொருவர்‌ 
நலம்புனைந்‌ அணர்த்தும்‌ ஈயத்தை நாம்‌ வேறெந்தக்‌. 
கவியினிடத்திலும்‌ கண்டதில்லை. 
நாளங்கொள்‌ ஈளினப்‌ பள்ளி ஈயனங்கள்‌ அனைய கேமி 
வாளங்கள்‌ உறைவ கண்டு மங்கைதன்‌ கொங்கை கோக்கும்‌ 
நீளங்கொள்‌ சலையோன்‌. மற்றை நேரிழை நெடிய கம்பி 
தோளின்கண்‌ மனம்வைத்‌ தன்ன சுடர்மணித்‌ த டங்கள்‌ கண்டாள்‌... 
ஒதிமம்‌ ஒதங்கக்‌ கண்ட உத்தமன்‌ உழைய ளாகும்‌ 
தைதன்‌ டையை கோச்‌ சிறியதோர்‌ முறுவல்‌ செய்தான்‌. 
மாதவள்‌ தானும்‌ ஆண்டு வந்தநீர்‌ உண்டு மீளும்‌ 
போதகம்‌ டப்ப கோகஇப்‌ புதியதோர்‌ முறுவல்‌ பூத்தாள்‌. 
வில்லியல்‌ தடக்கை வீரன்‌ வீங்குமீ ராற்றின்‌ பாங்கர்‌ 
வல்லிகள்‌ அடங்கக்‌ கண்டான்‌ மங்கைதன்‌ மருங்குல்‌ நோக்க; 
எல்லியங்‌ குவளைக்‌ கானத்‌ இடையிடை மலர்ந்து நின்ற 
அல்லியங்‌ கமலங்‌ கண்டாள்‌, அண்ணல்தன்‌ வடிவு கண்டாள்‌. 
இனி உடனே இவர்கள்‌ பிரியும்படி நேரிடுதலான தணு: 
வாயில்‌ இங்கனம்‌ உரைத்தது மிகவும்‌ பொருத்தமும்‌. 


மனவுருக்கமும்‌ காட்டுகன்றஅ. 


(0: 5 கம்பநாடர்‌ 


த்வனி: கம்பரிடத்தில்‌ ஏனைக்‌ கவிராயர்களைக்‌ காட்‌ 
டில்‌ விசேஷித்த ஸாமர்த்யம்‌, ஒன்று உண்டு. அஃ 
சாவது, ஓரோவோர்‌ கவியில்‌ யாதொரு சொல்‌, தன்‌ 
னற்றலா அன்றிக்‌ குறிப்பால்‌ வெகு சாதுர்யமான 
பொருள்களையும்‌ இனமான அநேக பொருள்களையும்‌ 
அற்புதமான நயத்தையும்‌ த்வனிக்கும்படி. செய்தலாம்‌. 
இங்கனம்‌ இவைகள்‌ சுழியாறுபடுவது பெரிய கவிக 


ளிடத்தில்‌ ஏகதேசம்‌: கம்பரிடத்தில்‌ ஸாதாரணம்‌. 


பரதன்‌ அரசியல்‌ ஈடாத்தத்‌ தடையில்லை: இராமன்‌ 
காட்டுக்குப்‌ போகவேண்டா எனக்‌ கைகேசியிடம்‌ த௪ 
ரதன்‌ உரைப்பவன்‌ 


மண்ணே கொள்நீ மற்றைய தொன்றும்‌ மறவென்றான்‌ , 


என்பதில்‌ மண்‌ என்பது இங்கே பூமியையும்‌ அதன்‌ 
ஆட்சியையும்‌ குறிப்பதர்யினும்‌, இந்த மண்‌ யாருக்கு 
வேண்டும்‌ என எளிதுபடக்‌ கூறியதாக அலகஷ்யம்‌ 
தீவணிக்கின்றது. 
காட்டை விட்டு நீங்வெந்து அரசியலை ஏற்றுக்கொள்‌ 
ரூம்படி. வேண்டின வூட்டரை நோக்கிச்‌ ரோமன்‌ 
தேன்றரு மலருளான்‌ சிறுவ! செய்வெனென்‌ 
ஹேன்றபின்‌ அவ்வுரை மறுக்கு மீட்டதோ? 
என்று கூறுவதில்‌, (தேன்றரூ மலருளான்‌ என்பது பிர 
மன்‌. பிரமனுடைய சிறுவன்‌-வசிட்டன்‌) வடட்டரே 


என்னாது பிரமனுடைய சிறுவனே என்றதனால்‌, cf 


கம்பகாடர்‌ 61 
இன்னும்‌ இளைஞன்‌. உனக்கு அறிவு முதிர்ச்சி சாலா 


ட 


சான்பது தீவணி. 
ஜனக மஹாராசனிடம்‌ விசுவாமித்ரர்‌ சீசாமனுடைய 
குலமுறையைக்‌ இளத்தி முடிக்னெறவளவில்‌ 


கோதமன்றன்‌ பன்னிக்கு முன்னையுருக்‌ கொடுத்ததிவன்‌ 

போதுநின்ற தெனப்பொலிந்த பொலன்கழற்கால்‌ பொடிகண்டாய்‌ 
என்று அகலிகையின்‌ சாப விமோசனத்தைக்‌ குறிக்கை 
யில்‌, பொடி என்று எளிதுபட உரைத்ததில்‌, “(இவன்‌ 
பாத 'ஸ்பர்சமான தூளிக்கு இவ்வளவு மஹிமையா 
னால்‌, பாதஸ்பர்‌௪த்தின்‌ மஹிமையை உரைக்கவேண்‌ 
டுமா? திருமேனியின்‌ ஸ்பர்சத்தால்‌ இனி தை என்ன 


பேறு பெறாள்‌'' என்றுற்போன்ற குறிப்பு த்வனிக்‌ 


இன்றது. 
விராதன்‌ அதியில்‌ 


கடுத்தகராம்‌ கதவமிமிர்‌ கையெடுத்து மெய்கலங்கி 
உடுத்ததிசை முனைத்தினும்சென்‌ ஜொலிகொள்ள உறுதுயரால்‌ 
அடுத்தபெரும்‌ சனிமூலத்‌ தரும்பரமே பரமேஎன்‌ 
ஜெடுத்தொருவா ரணமழைக்க நீயோஅன்‌ றேனென்றாய்‌? 


என கஜேந்த்ரோபாக்யானத்தைக்‌ குறித்ததில, “ஏன்‌ 
என்றாய்‌ என்றதனால்‌, 
இன்னலைக்‌ கேட்டும்‌ வாளா இருந்தனர்‌. பரமே என்ற 


தீர தேவதைகளாதலின்‌ கஜேந்‌ 


“மற்ற தேவர்கள்‌ யானையின்‌ 


போது, தாங்கள்‌ க்ஷ 
த்ரன்‌ அழைப்பது தம்மை அன்றென வாளா இருக்‌ 
எல்லாம்‌. ஏனென்றுதானுங்‌ கேளாத 


ச 


தனர்‌. அவர்க 


62 கம்பநாடர்‌ . 


பாவிகள்‌. திர்யக்கான ம்ருகத்தை ஏனென்று வந்து 
சக்ஷித்த நீ என்னை சகிக்காமல்‌ விடுவாயோ? என்று 
இங்கனம்‌ இனமான பல பொருள்கள்‌ தோன்ற நிற்பது 
ப்ரத்யக்ஷம்‌. 

காவ்ய பாத்ரங்களின்‌ மனநீலைக்‌ கியைந்தவாறு கவி 
களை இயைப்பது காவ்யங்களில்‌ பொருட்சுவை சிறத்‌ 
தலான உபாயம்‌. காளிதாஸன்‌ ஷேக்ஸ்பியர்‌ முதலிய 
காடக கவிகளைப்போல்‌ கம்பரும்‌ தமது காவியத்தில்‌ 
சில ஸந்தர்ப்பங்களில்‌ இந்த மர்மத்தை அதுஸரித்திருட்‌ 
பதனால்‌, இவர்‌ மனுஷ ப்ரக்ருதியை நனித்ததிந்தவர்‌ 
என்பது புலனாடன்றது. 

சூர்ப்பசகை உவமை முதலிய உதவிகொண்டு சொல்‌ 
லளவாகச்‌ சொல்லக்கேட்‌ இராவணன்‌ சீதையின்‌ 
ஸெளந்தர்ய லஹரியில்‌ மயங்கியிருக்கையில்‌ காணும்‌ 
உருவெளித்தோற்றப்‌ பகுதியை ஆராய்க்து பார்ப்‌ 
போம்‌. ஒரு பொருளை நேரிற்‌ கண்டவர்கள்‌, பின்‌ ஈன 
வில்‌ கருதும்போது அதனைக்‌ கண்டது கண்டவாறே 
இத்ரித்துக்கொள்வது கூடும்‌: கனவில்‌ தோன்றினும்‌ 
அப்பொருள்‌ கண்டது கண்டபடியே தோன்றும்‌. நேரில்‌ 
காணாமல்‌ ஒருவர்‌ உரைப்பக்‌ கேட்ட பொருள்‌, கேட்ட 
உரையின்‌ உதவியால்‌, உரைத்தவர்‌ உரைத்த ஆற்ற 
அக்‌ கேற்ப, ஒருவாறு மனத்தில்‌ இத்ரித்துக்கொள்வது 
கூடுமேயன்றி, உள்ளது உள்ளபடியே தோன்றுவது 


இல்லை. 


கமபகாடர்‌ 63 


அம்பும்‌ அனனும்‌ அழையாக்‌ கனவக்த சாமக்‌ 

அம்பர்‌ மமைகொண் டயலொப்‌ பரிசாய ஐப்பன்‌ 
கொம்பர்‌ குரும்பைக்‌ குலங்கொண் டகதில்சள்‌ தாங்கி 
வெம்பும்‌. தமியேன்முன்‌ விளக்கெனத்‌ தோன்று மன்றே, 
மருளூடு வந்த மயக்கோ மதிமற்று முண்டோ 
தெருளாதி தென்னோ திணிமை யிழைத்தானும்‌ ஒவ்வா 
இருளூடிரு குண்டலம்‌ கொண்டும்‌ இருண்ட .8லச்‌ 
சுருளோடும்‌ வந்தோர்‌ சுடர்மாமதி தோன்று மன்றே. 
புடைசொண்டெழு ... (ட ்‌ x 
இடைகண்டிலம்‌ அல்ல தெல்லா வருவுக்‌ தெரிந்தாம்‌. 
விடஅங்யெ கண்ணுடை யார்‌இவர்‌ மெல்ல மெல்ல 


மடமக்கைய ராய்‌என்‌ மனத்தவர்‌ ஆயி னாமே. 
இம்மூன்று செய்யுளும்‌ இராவணன்‌ கண்ட உருவெளித்‌ 
தோற்றத்தை விளக்குகின்றன. மூன்றாவது செய்யு 
ளில்‌ “மெல்ல மெல்ல, மடமங்கையராய்‌ என்‌ ர 
தவர்‌ ஆபினாரே 
மின்‌ உளளுறையை உள்ளூற ரோக்குமிடத்தில்‌, சூர்ப்ப 


” என்று . இராவணன்‌ உரைக்கும்‌ உரை 
நகை காட்டிய .உவமானங்களால்‌ உவமேயங்களை ஒவ்‌ 
வொன்றாக ஒன்றோடொன்று பொருத்தி இசாவணன்‌ : 
கருத்தில்‌ அமைத்துக்கொண்ட உருவமே ஈண்டு வெளிக்‌ 
தோற்றமான சிதையின்‌ தோற்றம்‌ என்பதும்‌, இங்கே 
சீதையின்‌ வர்ணனை ப்ரத்யகூஷபாவனையைத்‌ தருவ 
இன்று என்பதும்‌, இச்‌ செய்யுள்களை மேலோட்டாச ஓது 
வார்க்கும்‌ நன்கு புலப்படும்‌. 

இங்கனம்‌ தான்‌ கண்ட உருவம்‌ சிதையோ அன்றே 
என்று லீயூம்றவன்‌, சூர்ப்ப பகையை அழைத்து “இந்‌ 


நின்றவ ளாங்கொல்‌ இயம்பிய சதை?” என்று கேட்க, 


61 கம்பநாடர்‌ 


இசாமானந்த பரவசையான அவள்‌, இராவணன்‌ கேட்‌ 
இன்று நோக்கத்தை அறியாது, தன்னையும்‌ மறந்து, 
தனக்கு உருவெளித்‌ தோற்றமாக, 
செந்தாமரைக்‌ கண்ணொடும்‌ செங்கனி வாயி னோடும்‌ 
சந்தார்தடக்‌ தோளொடும்‌ தாம்தடச்‌ கைக ளோடும்‌ 
அந்தார்‌அக லத்தொடும்‌ அஞ்சனக்‌ குன்ற மென்ன 
வந்தான்‌இவ னாகும்‌அவ்‌ வல்வில்‌ இராமன்‌ என்றாள்‌. 
இவள இராமனை நேரிற்‌ கண்டவ ளாதலின்‌, இவளுக்குப்‌ 
புலனான உருவெளித்‌ தோற்றத்தின்‌ வர்ணனை, இராம 
னது உருவப்படத்தை எதிரில்‌ வைத்துக்‌ காட்டினாற்‌ 
போல இராநின்றது. இங்கனம்‌ இராவணன்‌ நேரில்‌ 
காணாத சீதையின்‌ உருவெளித்தோற்ற வர்ணனையை 
ஏற்றபெற்றி மங்கலாகவும்‌, சூர்ப்பககை நேரிற்கண்ட 
இராமனது உருவெளித்தோற்றத்தை ஏற்றபெற்றித்‌ 
கெளிவாசவும்‌ அமைத்திருப்பஅம்‌, இதற்கடுக்கனவாக . 
பெண்பாலுரு நான்‌இத கண்டத்‌. பேதை நீஇண்‌ 
டெண்பாலும்‌ இலாததொர்‌ ஆனுரு வென்றி என்னே? 
சகண்பாலுறு மாயை கவற்றுசல்‌ கற்ற நம்மை 
மண்பாலவ ரேகொல்‌ விளைப்பவர்‌ மாயை என்றான்‌. 
ஊன்றும்‌உணர்‌ வப்புதம்‌ ஒன்றினும்‌ ஓட லின்றி 
ஆன்றும்‌உள தாம்கெடி தாசை கனற்ற நின்றாய்க்‌ 
சேன்றுன்‌ எதி ரேவிழி நோக்கும்‌ இடங்க டோறும்‌ 
கோனும்‌ அனை யாள்‌ இத தொன்னெறித்‌ தாகும்‌ என்றாள்‌. 


அன்னாள்‌ அதுகூற அ௮ரக்கணும்‌ அன்ன தாக 
நின்னால்‌ அவ்விராமனைக்‌ காண்குறு நீர்என்‌ என்றான்‌. 

£ எக்காள்‌ ௮வன்‌என்னை இத்தீர்வரும்‌ இன்னல்‌ செய்தான்‌ 
அக்காள்‌ முதல்யானும்‌ அயர்த்தில னாகும்‌ என்றாள்‌ 


கம்பநாடர்‌.. 65 


என வரும்‌ மூன்று செய்யுள்களும்‌, கம்பர்‌ மனுஷ ப்ரக்‌ 
ரதி யறிந்த மஹாகவி என்பது புலப்படுத்தும்‌. - நாக 
பாசம்‌ எய்வதற்கு முற்பட்ட கவிகளின்‌ பாவத்தையும்‌ 
பிற்பட்ட கவிகளின்‌ பாவத்தையும்‌ உய்தீதுணர்க. 

பாவிகம்‌.---பாவிகமென்பது காப்பியப்‌ பண்பு.” ௮ஃ 
தாவது, ஒரு காப்பிய முற்றிலும்‌ கவியின்‌ கருத்தால்‌ 
அமைந்ததோர்‌ பண்பு: என்றால்‌ உலகியலில்‌ சில உத்‌ 
தம தர்மங்களும்‌ சில அதம தர்மங்களும்‌ கவி கருதி 
யாங்கு அமைந்து தோன்றுவது என்பதாம்‌. உலஃய 
லாவது எவ்விடத்தும்‌ எக்காலத்தும்‌ ஒப்ப நிகழ்வது. 
காவியத்துக்கு . கெளரவம்‌ ஏற்படுவது பாவிகத்தால்‌. 
இதற்குக்‌ காரணம்‌ கவிகற்பனை. கவிகற்பனையா வது, 
உத்தம பாவங்களும்‌ அதம பா வங்களும்‌ தாமே விளங்கு 
மாறு சரித்சத்தைக்‌ கவியானவன்‌ ஏத்றபெற்றி இயைத்‌ 
தூக்கொள்வதே. இன்னும்‌ இந்த பாவிகம்‌ ஸந்தர்ப்பத்‌ 
இற்‌ கேற்றவாறு காவிய பாத்ரங்களூடைய உள்ளக்‌ கருத்‌ 
தாலும்‌ ஸம்பாஷணையாலும்‌ விளங்கும்‌. 

ஒருவர்‌ வார்த்தையை நம்பலாமா நம்பலாகாதா என்‌ 
இற ஸந்தர்ப்பத்தில்‌, “அவ்வார்த்தை இராமோக்தியா 
இருஷ்ணோக்தியா' என்று உசாவுவது ஒரு வழக்கு 
உண்டு. அதனால்‌ பெதப்படுவதாவது, இராமனுடைய 
குணவிசேஷம்‌ உறுதிப்பாடு: “இராம வாக்குக்கு 
இசண்டுண்டா' என்பது. இராமாயணத்தில்‌ இவ்‌ 
வுறுஇப்பாடானது, பிதுர்‌ வாக்ய பரிபாலனம்‌, ஸஹோ 


தா வாஞ்சை, நட்பு, அடைர்தவரை அதரித்தல்‌ முதலிய 
5 


66 -கம்பநாடர்‌ 


வற்றில்‌ சிறந்து தோன்றுவது ப்ரத்யக்ஷம்‌. இங்ஙனமே 
சீதையின்‌ கற்பு நிலைமையும்‌, உடன்பிறந்தோ ரொற்று 
மையும்‌, அதர்மத்தின்‌ விளைவும்‌, முதலியன இசாமாய 
ணத்தில்‌ சிறந்து தோன்றுவதும்‌ ப்ரத்யஷூமே. இவை 
யெல்லாம்‌ கதையில்‌ அங்குரித்த அம்சங்களேயாயி 
னும்‌,* சில சில ஸந்தர்ப்பங்களில்‌ இவை கம்பராமாய 
ணத்தில்‌ கவிகற்பனையால்‌ மிகவும்‌ கெளரவமாக உள்‌ 
ளத்தைக்‌ கவர்இன்றன. 
முடிதரிக்க இராமன்‌ இயைந்த்தும்‌ பிதுர்‌ வாக்ய பரி 
பாலனம்‌: பரதனுக்கு அதனைத்‌ தரிக்க இராமன்‌ இயைந்த 
அம்‌ பிதுர்‌ வாக்ய பரிபாலனமே. முடிபுனையுமாறு ௧௪ 
ரதன்‌ வேண்டின போது, 
தாதை யப்பரி சுரைசெயத்‌ தாமரைச்‌ கண்ணன்‌ 
காத லித்திலன்‌ இகழ்க்திலன்‌ கடனிதென்‌ அுணர்ந்த 
யாது கொற்றவன்‌ ஏவினன்‌ ௮துசெய லன்றோ 
நீதி யெற்சென நினைந்துதன்‌ பணிதலை நின்றான்‌. 
பரதன்‌ அரசாள்க; நீ வனவாஸம்‌ செய்க” என்று ௧௪ 
ரதன்‌ ஏவலாகக்‌ கைகேூ கூறியபோதும்‌, 
மன்னவன்‌ பணியன்றாூில்‌ அம்பணி மறுப்பனோ? என்‌ 
பின்னவன்‌ பெற்நசெல்வம்‌ அடியனேன்‌ பெற்ற தன்றோ? 


என்‌ இனி உறுதி அப்பால்‌? இப்பணி தலைமேற்‌ கொண்டேன்‌: 
மின்னொளிர்‌ கானம்‌ இன்றே போகின்றேன்‌: விடையுவ்‌ கொண்டேன்‌ 


* « The Ramayan is the only poem which inspires our 
breasts with a love of goodness in the entire sense of the word. 
We rise from its perusal with a loftier idea of almost all the 
virtues that can adorn man—of truth, of filial piety, of pater- 
nal love, of female chastity and devotion, of a husband’s faith- 
fulness and love, of fraternal affection, of meekness, of for- 
giveness, of fortitude, of universal benevolence.” 


ri 


கம்பநாடர்‌ 61 


என்றான்‌, கைகேயின்‌ உரையைக்‌ கேட்குமுன்‌ 
கொண்டிருந்த முகச்செவ்வி அவள்‌ உரசைக்கும்போதும்‌ 
வேறுபட்டா னல்லன்‌; அவள்‌ உரைத்தபின்னும்‌ வேறு 
பட்டானல்லன்‌. 

இப்பொழு செம்ம னோரால்‌ இயப்புச்ற்‌ கெளிதே யாரும்‌ 

செப்பருங்‌ குணத்தி ராமன்‌ றிருமுகச்‌ செவ்வி நோக்கில்‌ 

ஓப்பதே முன்பு பின்பவ்‌ வாசகம்‌ உணரக்‌ கேட்ட 

அப்பொழு தலர்ந்த செந்தா மரையினை வென்ற சம்மா. 
இங்கனம்‌ சந்தையிலும்‌ வார்த்தையிலும்‌ தோற்றத்தி 
லும்‌ எவ்வித வேறுபாடும்‌ தோன்றாது பிதுர்‌ வாக்ய பரி 
பாலனத்தில்‌ திரிகரண சுத்தியுடையனாக இருந்தான்‌ 
என்று காட்டிய பாவிகத்தில்‌ வேறரெரு அம்சத்தையும்‌ 
கம்பர்‌ தொடர்புபடுத்தினார்‌. அது ராஜ்யபாரப்‌ பொறுப்‌ 
பின்‌ அருமை. இவ்வருமையை இராமன்‌ நன்குணர்ந்த 
வன்‌. ஆசுவே கைகேசியின்‌ ஸதி ஸர்ப்பனையால்‌ அர 
இழப்பதை இழவாகக்‌ கொள்ளாது நலமாகவே கொண் 


டானா மென்‌ பது 


செருளுடை மனத்து மன்னன்‌ ஏவலிற்‌ றிறம்ப அஞ்சி 
இருளுடை உலகம்‌ தாங்கும்‌ இன்னலுச்‌ இயைந்து கின்றான்‌ 
ப உருளுடைச்‌ சகடம்‌ பூண்ட உடையவன்‌ உய்த்த காரே 
தருஞூடை யொருவன்‌ நீக்க ௮ப்பிணி அவிழ்ந்த தொத்தான்‌. 
என்ற கவிக்கூற்றால்‌ போதரும்‌. சிதை எரியுற்து மீண்ட 
போத அங்குற்று மகனைக்கண்டு அகமகிழ்ந்த தசரதன்‌ 
தன்னிடம்‌ ஒரு வரம்‌ வேண்டிக்கொளளுமாறு மகனை 


வேண்ட, இராமனும்‌ 


68 


கம்பநாடா 


தய ளென்றுரீ ஐறந்தவென்‌ தெய்வமு மகனும்‌ 
தாயும்‌ தம்பியு மாம்வரம்‌ தருகெனத்‌ தாழ்ந்தான்‌. 


அதற்கு தசரதன்‌ 


பரதன்‌ அன்ன பெறுகதான்‌ முடியினைப்‌ பரித்தில்‌ 
விரத வேடமற்‌ றுதவிய பாவிமேல்‌ விளிவு 
சரதம்‌ நீங்கல சாமென்றான்‌, 


அப்போது இராமன்‌ 


ஊன்பி ழைகஜலா உயிர்நெடி சளிக்கும்ரீ ளாசை 
வான்பி ழைச்சத முதலெனா தாள்வுற மதித்து 
யான்பி ழைத்ததல்‌ லால்‌என்னை ஈன்றஎம்‌ பிராட்டி 
தான்பி மைத்த தண்டோ என்றான்‌. 


இதுவும்‌ முற்கூறியதைப்‌ பின்னும்‌ ஈன்றாக வற்புறுத்த 
ன்றது. அன்றியும்‌, தந்தை தாய்ப்‌ பேணு நலமும்‌ 


ஸ்ஹோதர வொற்றுமையு மாகிய பல அம்சங்கள்‌ இந்த 


ஸந்தர்ப்பந்தில்‌ பாவிகமானவாறு காண்க. 


சீதையின்‌ கற்பின்‌ திறம்‌ பலவிடங்களில்‌ பலவித 


மாக உரைத்‌இருக்கன்றது. சீதை திக்குளித்து மீண்ட 


வளவில்‌ அக்னிதேவன்‌ இராமனை நோக்கி, 


அங்கயொன்‌ என்னைஇல்‌ வன்னை சற்பெனும்‌ ்‌ 
பொங்குவெக்‌ இச்சுடப்‌ பொறுக்க லாமையால்‌ 

இங்கணைம்‌ தேன்‌உறு மியற்கை நோக்கியும்‌ 

சங்யொ நிற்றியோ எவர்க்கும்‌ சான்றுளோய்‌ 


என்னானாகச்‌ கூறியிருப்ப தொன்று. திருவடி தொழுத 
படலத்தில்‌ சீதையின்‌ கற்பை விளக்கிய பல செய்யுள்‌ 


களில்‌ ம்‌ ட்‌ 


கம்பநாடர்‌ 69 


விற்பெருக்‌ தடந்தோள்‌ வீர வீங்கும்‌ ரிலங்கை வெற்பின்‌ 

கற்பெருக்‌ தவத்தா னாய ஈங்சையைக்‌ கண்டே னல்லேன்‌: 

இற்பிறப்‌ பென்ப தொன்றும்‌ இறும்பொறை யென்ப தொன்றும்‌ 

கற்பெனும்‌ பெயர தொன்றும்‌ களிடம்‌ புரியக்‌ கண்டேன்‌ 
என்றது ஈனிரயம்‌ பயப்ப தொன்றே, இராமதூதனை 
அரக்கனோ எவனோ எனறையுத்ற சதை, 

இரக்கமே யாகவர்தில்‌ கெம்பிரா னாமஞ்‌ சொல்லி 

உருக்னென்‌ உணர்வைத்‌ தந்தான்‌ உயிரிதின்‌ உதவியுண்டோ 
என்றதும்‌ ஒன்றே. சிதை சிறையிருந்ததை அதுமான்‌ 
கண்ட தான காட்டிப்படலத்தில்‌ மூன்௮ முதல்‌ இரு 
பத்தொன்பது வரையில்‌ இருபத்தேழு செய்யுள்களும்‌ 
சீதையின்‌ இருப்பை விளக்குவன. அவற்றில்‌ பல கூறு 
சள்‌ அவள்‌ கற்பின்‌ இண்மையை விளக்குவனவே. 
அவற்றுள்‌ கற்பின்‌ பாவிகத்தை, நடு நாயகமாக நின்ற 

அருந்து மெல்லட காரிட அருக்துமென்‌ ஒழுங்கும்‌: 

விருந்து கண்டபோ தென்னுறு மோவென்று விம்மும்‌; 

மருந்து முண்டுகொல்‌ யான்கொண்ட கோய்க்கென்று மயங்கும்‌; 

இருந்த மர்நிலம்‌ செல்லரித்‌ திடவுமாண்‌ டெழாதாள்‌. 
என்ற செய்யுள்‌ நன்கு விளக்குகின்ற. இக்க 


ளின்‌ ஈற்றடி நாயகமணியின்‌ ஒளியே போனும்‌. 

இரணட தம்பியரில்‌ இலக்குவன்‌ இராமனிடத்‌ 
தில்‌ பாராட்டிய அன்பின்‌ விசேஷம்‌, ஸுமித்ரை இலக்‌ 
குவனை கோக்க i 


ஆகாத தன்றால்‌ உனக்கவ்வனம்‌ இவ்வயோததி 
மாகாத லிராமன்‌ ஈம்மன்னவன்‌ வையமீக்தும்‌ 
'போகாத உயிர்த்தாயர்‌ ஈம்பூங்குழல்‌ தைஎன்‌ சே 
ஏகாய்‌இனி இவ்வயின்‌ நிற்றலும்‌ ஏதம்‌. 


70 கம்பநாடர்‌ 


மகனே! இவன்பின்‌ செல்தம்பி 
என்னும்‌ படியன்‌ றடியாரின்‌ ஏவல்‌ செய்தி: 
மன்னும்‌ ஈகர்க்கே இவன்வர்‌ இடின்வா அதன்றேல்‌ 
முன்னம்‌ முடி 
என்று கற்பித்த முன்னரே விளங்கிற்று. இராமனுக்கு 
நீர்வேட்கை தணிக்கத்‌ தண்ணீர்‌ கொணரச்‌ சென்ற 
இலக்குவன்‌ அயோழமுகியால்‌ சிறிதுநேரம்‌ வரவியலா 
மல்‌ காலக்‌ தாழ்ததபோது, இருட்டிலே தம்பியை 
நினைக்து புலம்புகின்ற இராமன்‌ 
என்னைத்‌ தரும்எர்‌ தையைஎன்‌ னையரைப்‌ 
பொன்னைப்‌ பொருநன்‌ றபொலன்‌, குழையாள்‌ 
தன்னைப்‌ பிரிவேன்‌ உளன்‌. வதுதான்‌ 
உன்னைப்‌ பிரியா தயிர்ப்‌ பலவோ? 
என்றுனாகக்‌ கூறியிருப்பது, இலக்குவனிடத்தில்‌ இராம 
னுக்குள்ள அன்பை விளக்குகின்றது. 
டெ்டெ்தையில்‌ சதையின்‌ அணிகல முடிப்பை 
அவிழ்த்துக்‌ காட்டியபோது, இராமன்‌ ஏனை அணி 
கலங்கள்‌ சதைக்‌ குரியவை என்‌ அடையாளச்‌ குறிப்‌ 
பறிந்து பாதலம்புகளை ய முற்றவிடத்து, இலக்குவன்‌ 
'பாதிலம்புகள்‌ ஹீதைக்கே உரியனவென்று உறுதிகூறி 
ஏனையவற்றை அறியடில்லானாக இருந்தனன்‌ என வரு 
வது, இலக்குவனுடைய நிறையை நன்குணர்த்தும்‌. 
இலக்குவனுடைய உத்தமோத்தம குணம்‌ புலப்படுவது 
ஓரிடத்தில்‌. இலங்கையின்‌ மேலைக்கோட்டை வாயி 
லில்‌ இராவணன்‌ வந்து இலக்குவனோடு போர்புரிந்து 


கம்பநாடர்‌ 17 


தோல்வியுறுவானாக, தனது தோல்விக்கு விபீஷணன்‌ 
காரணமாதல்‌ அறிந்து விபிஷணன்‌ மீது ஒரு சக்தியை 
ப்சபோகித்தான்‌. அப்போது, ்‌ 

தோற்ப னென்னினும்‌ புகழ்கிற்கும்‌: சருமமும்‌ தொடரும்‌: 

ஆர்ப்பர்‌ கல்லவர்‌. அடைக்கலம்‌ புகுந்தவன்‌ அழியப்‌ 

பார்ப்ப தென்‌2நெடும்‌ பழிவந்து தொடர்வதன்‌ முன்னம்‌ 

ஏற்பன்‌ என்தனி மார்பினென்‌ நிலக்குவன்‌ எதிர்ந்தான்‌. 
அதுகண்டு அதைத்‌ தம்மார்பில்‌ ஏற்றுக்கொள்ளுமாறு: 
விபீஷணனும்‌ அங்கதனும்‌ சுக்ரீவனும்‌ அநுமனும்‌ ஒரு 
வர்முன்‌ ஒருவராக விரைந்து செல்லலுற்றனர்‌. இவ்‌ 
வனைவரையும்‌ விலக்கி இலக்குவன்‌ ழுந்துறசீ சென்று 


அந்த சக்தியைத்‌ தன்‌ மார்பில்‌ ஏற்றுக்கொண்டான்‌. 


தசாத குமாரர்‌ கால்வருடை.ய குணவிசேஷமும்‌, 


கானாள நிலமசனைக கைவிட்டுப்‌ போவானைக சாத்தப்‌ பின்பு 
போனானும்‌ ஒருசம்பி. போனவர்சள்‌ வருமவதி போயிற்‌ ஹென்னா 
ஆனாத உயிர்விடஎன்‌ மமைவானும்‌ ஒருதம்பி. அயலே காணாத 
யானாமிவ்‌ அரசாள்வன்‌. என்னேஇவ்‌ வரசாட்சி இனிதே யம்மா, 


மன்னிற்பின்‌ வளககரம்‌ புக்கிருக்து வாழ்ந்தானே பரதன்‌ என்னும்‌, 
சொன்னிற்கும்‌ என்றஞ்சிப்‌ பறச்திருக்தும்‌ அருக்சவமே தொடக்கி 
னாயே, என்னிற்பின்‌ உளனிவனா மென்றேபின்‌ அடிமையுனக இருந்த 
சேனும்‌, உன்னிற்பின்‌ இருக்சஅவும்‌ ஒருகுடைக£ழ்‌ இருப்பதுவும்‌ 
ஓக்குமென்றான்‌. 
என்ற சத்ருக்கன்‌ கூற்றால்‌ விளங்கும்‌. இவன்‌ குணம்‌ 
விளங்கும்‌ இடம்‌ வேறில்லை. பசதனை மெச்சாதவரும்‌ 
மெச்னெர்‌. இராமனை எசலுற்ற வாலி 


72 கம்பநாடர்‌ 
வாய்மையு மரபுங்சாத்து மன்னுயிர்‌ ஐந்த வள்ளல்‌ 
தூயவன்‌ மைந்தனே பரதன்‌ முன்‌ சோன்‌ ரி னாயே 
என்றான்‌. ஸேனையை அக்கரையில்‌ கண்டு கறுவுதலுற்ற 


குகன்‌ பரதனுடைய விரத வேடத்தகைக்‌ கண்டபோது, 


ஆயிரம்‌ இராமர்‌ நின்கேள்‌ ஆவரோ தெரியின்‌ அம்மா 
என்று புகழ்ந்தான்‌. கைகேசிபிடமிருந்து வந்து வருந்‌ 
திய பரதனுடைய கருத்தை யறிந்த கோசலை 


முன்னை அங்குல முதல்‌ உளோர்கள்தாம்‌ 
நின்னை யாவரே நிகர்க்கும்‌ மீர்மையார்‌? 


என்றாள்‌: பதினான்கு வருடமுங்‌ கழிதலுற்ற. அளவில்‌ 
இராமன்‌ வந்திலனென்று இப்பாயப்‌ புகுதலைக்‌ கண்டு, 
எண்ணில்‌ கோடி இராமர்கள்‌ என்னினும்‌ 
அண்ணல்‌ நின்னரு ளுக்கரு காவரோ£ 
புண்ணி யம்‌எனும்‌ நின்‌உயிர்‌ போயினால்‌ 
மண்ணும்‌ வானும்‌ உயிர்களும்‌. வாழுமோ? 
என்று கூறினாள்‌. சுக்ரீவன்‌ வாலியைப்‌ போர்க்கழைத்‌ 
தது கண்ட இலக்குவன்‌ அது அர்யாயமென்று இராம 
னிடம்‌ முறையிட, இராமன்‌: 
பித்தாய விலங்்‌க ஜனொழுக னைப்‌ பேச லாமோ? 
எத்தாயர்‌ வயிற்றிலும்‌ பின்பிறஈ்‌ சார்கள்‌ எல்லாம்‌ 
ஒத்தாற்‌ பரதன்‌ பெரிகச்சமன்‌ ஆவ துண்டோ? 
என்றான்‌. இங்ஙனம்‌ இக்குமரரிடம்‌ விளங்குங்‌ குண 
விசேடத்தைக்‌ ராட்டினும்‌ உல இல்‌ ஸஹோகரர்களுக்கு 


ஏற்றமான பாவிகம்‌ வேறென்ன வேண்டும்‌? 


கம்பநாடர்‌ 13 


இராமன்‌ குகனிடம கொண்ட ஈட்பின்‌ திறம்‌, வனம்‌ 
புகுமுன்‌ தம்மோடு உடன்வருவதாக வருந்தி வேண்‌ 
டிய குகனை நோக்கி 
முன்புளம்‌ ஒருகால்வேம்‌ முடிவுள தெனவுன்னா 
அன்புள இனிகாம்ஓர்‌ இவர்கள்‌ உளர்‌.ஆனேம்‌ 

என்றதனால்‌ விளங்கும்‌. அனுமன்‌ வந்தபோது அசோக 
வனத்தில்‌ புலம்பியிருந்த சிதை I 

ஆழ ீர்க்கங்கை அம்பி கடாவிய 

ஏழை வேடனுக்‌ கெம்பிஉன்‌ தம்பிநீ 

தோழன்‌ ஈங்கை கொரழுந்தி எனச்சொன்ன 

ஆழி ஈண்பினை உன்னி அழுங்குவாள்‌ 
என்றது அதற்குற்ற ஸாக்ஷி. சுக்ரீபனோடும்‌ விபீஷண 
னோடும்‌ கொண்ட நட்பு வேறு திறத்தது. 

ஸந்தர்ப்பத்துக்‌ கேற்ற சந்தம்‌. -- கம்பரிடத்தில்‌ மற்‌ 

றொரு விசேடம்‌ உண்டு. அவர்‌ கடையானது ஸ்ந்தர்ப்‌ 
பத்திற்‌ கேற்ற வாறாக கம்பீரமும்‌ இன்னோசையும்‌ மிடுக்‌ 
கும்‌ தளர்ச்சியும்‌ கொண்டிருப்பது. ஸந்தோஷ 
செய்தி உரைக்குமிடத்தில்‌ சந்தத்திற்‌ கேற்பக்‌ கூத்தாட 
வுங்‌ கூடும்‌. வ்யஸனமான செய்தி உரைக்குமிடத்தில்‌, 
படிக்கின்றவன்‌ பாட்டைப்‌ பரபரப்பாகப்‌ படிக்கப்‌ 
புகுந்தாலும்‌, அப்பாடல்கள்‌ பரப ப்பாக நாவிலே உழல்‌ 
வதில்லை. கதாநாயகன்‌ அழுகின்ற இடத்தில்‌ கதை 
யைப்‌ படிச்சன்றவனும்‌ அழுவான்‌; அவன்‌ களிக்கின்ற 
இடத்தில்‌ இவனும்‌ களிப்பெய்துவான்‌. இது கவிவல்‌ 


16 கம்பநாடர்‌ 
யத்தை மனத்தில்‌ சந்தித்துக்‌ கலைக்கோட்டு முனிவரை 
அழைத்துப்‌ புத்ரகாமேஷ்டியாகம்‌ பண்ணினால்‌ புத்ர 
பாக்யம்‌ உண்டாகுமெனக்‌ கூறினதாய்ச்‌ சுருக்க இன்றி 
யமையாத அளவாகக்‌ கூறியிருக்கன்ற து. வால்மீகத்‌ 
தில்‌. வருகின்ற கலைக்கோட்டு முனிவர்‌ ஸாதாரண 
சாகக்‌ காண்கின்றனர்‌. கம்பருடைய கலைக்கோட்டு 
முனிவரை நினைக்கும்போதே அச்சமும்‌ அற்புதமும்‌ 
மனத்தில்‌ உதிக்கன்றன. ஜனக மஹாராஜன்‌ தசரதற்‌ 
குத்‌ அஅபோக்னெஅ முதல்‌ பரசுராமசைக்‌ கண்டவரை 
யில்‌ நிகழ்ந்த சரிதம்‌ வால்மீகத்தில்‌ மிகச்‌ சுருக்கமாகக்‌ 
கூறியிருக்கக்‌ கம்பகாடர்‌ அச்சரிதத்தைத்‌ தாம்‌ வேண்‌ 
டியவாறு மலைகளையும்‌ காடுகளையும்‌ ஸேனைகளையும்‌ வர்‌ 
ணித்து விரித்துவிட்டார்‌. இரண்டாவது அயேரத்யா 
காண்டத்தை வால்மீகி ரரமாயணத்தில்‌ படிப்பது மிக 
வும்‌ ஆயாஸம்‌ தருவதாய்‌ இராநின்றது. இங்கே வால்‌ 
மீதி வார்த்தை இழவார்த்தையாகக்‌ காண்கின்றது. 
இங்கே கம்பநாடர்‌, சரிதத்தை வெகு திறமாக நாடக 
அமைப்பேபோல உலகத்தோடு மிகப்‌ பொருந்துமாறு 
உரைத்நிருக்னெறனர்‌. இந்தக்‌ காண்டத்தில்‌ உள்ள 
வேற்றுமையை மாணாக்கர்கள்‌ நேரிலே படித்துப்பார்‌ 
த்தே கம்பருடைய ஸாமர்த்யத்தைச்‌ சிர்தூக்கயெறிய 
வேண்டும்‌, ட 

தமிழ்‌ இராமாயணத்துக்கு வால்மீகமே முதனூலெ 
ன்று கம்பரே சொல்லிவிட்டார்‌. யுத்தகாண்டத்திற்‌ 


கம்பநாடர்‌ TT 


கூறிய இரணிபப்படலம்‌ கம்பருடைய ஸ்ருஷ்டி. இராம 
சரிதத்தில்‌ இரணிய வதையை இடைப்பெய்து கூறுவது 
மற்றொன்று விரித்தலென்ற குத்தமாம்‌ என்பர்‌ சிலா. 
பாரகாவியம்‌ செய்த ஆசிரியர்‌ இது குற்றமாகுமென்று: ்‌ 
கொண்டால்‌ அங்ஙனம்‌ கூறார்‌. ப்ரஹ்லாத சரித்ரத்தில்‌ 
மிகப்‌ பற்‌றுடையராய்‌ அங்கனங்‌ கூறினாருமல்லர்‌. இச்‌ 
சரித்ரத்தை விபீஷணன்‌ கூற்றாகவன்றே கூறினா? 
ஸ்ரீராமனுடைய மஹிமையை இராவணனுக்கு வதபுறுத்‌ 
இக்‌ காட்டி இராவணன்‌ வணங்கி உய்யுமாறு எடுத்‌ 
அரைத்தது இச்சரித்ரம்‌. ஆகவே இது மற்றொன்று விரித்‌ 
தலாகாது, இரணியப்படலம்‌ ஓன்று தவிர ஏனைக்‌ கம்‌: 
ராமாயண முற்றும்‌ அழிந்துவிட்டாலும்‌ பெரிதன்று; 
கம்பருடைய கவிதா ஸாமர்தீயத்தையும்‌ இயற்கைப்‌ புல 
மையினையுங்‌ காட்ட இப்படலமொன்றுமே போதிய 
சான்றாகும்‌. யுத்தகாண்டமே கம்ப ம்ர்யண்கலல்‌ 
மிக மிடுக்கான காண்டம்‌ எனத்‌ தமிழ்வல்லார்‌ கூறுவ 
அண்டு. இவ்விரணியப்படலமோ அக்காண்டத்தின்‌ 
ஏனைப்படலங்களினும்‌ மிடுக்குடையது. ஆசிரியரு 
டைய கருத்துக்களும்‌ நடையும்‌ மெய்ப்பாடுகளும்‌ 
இப்‌ படலத்தில்‌ அத்தனை உசம்பெற்றிருக்கின்றன. 
எவரோ பாடி இடைப்பெய்து வைத்தது இப்படலம்‌ 
என்று கூறுவாரும்‌ இக்காலத்தளர்‌. நாகபாசப்‌ படல 
திதைப்பற்றி இன்னும்‌ எவரும்‌ இங்கனம்‌ கூற எழ. 
ஸர்யாசியாக வந்து இராவணன்‌ சீதையை ஒரு 


கையால்‌ கூந்தலையும்‌ ஒரு கையால்‌ தொடைகளையும்‌ 


15 கம்பநாடர்‌ 


பிடித்தெடுத்துத்‌ தேரில்‌ வைத்துக்கொண்டு போனான்‌ 
என்றது வான்மீகி ராமாயணம்‌. கற்புடையாரை அவர்‌ 
விருப்பின்றித்‌ தீண்டினால்‌ உடல்‌ வெடிப்பதாக என்று 
இராவணன்‌ பெற்றுள்ள சாபமொன்றை அடியிட்டுக்‌ 
கொண்டு, கம்பர்‌, இராவணன்‌ நிலத்தைக்‌ கண்டு தை 
யைப்‌ பன்னசாலையோடு தேரில்‌ எடுத்து வைத்துக்‌ 
கொண்டு போனான்‌ என்று கதையைத்‌ இரித்துக்கொண் 
டார்‌. மாரீசனைக்‌ கொன்று வந்தபிறகு அிதையையும்‌ 
பன்னசாலையையும்‌ காணானாகி இராமன்‌ கவனறவிட 
கீது, இதற்கேற்ப, 

துய்த்த வாழ்தர வேறொரு பொருளிலான்‌ உதவ 

வைத்த மாநிதி மண்ணொடு மறைந்தன வாங்கப்‌ 

பொய்த்து ளோர்கொளத்‌ திகைத்துமின்‌ ருரையும போன்றான்‌ 
என்று உவமானம்‌ காட்டினர்‌. சூடாமணிப்‌ படலத்‌ 
தில்‌ ஒதை அறுமனிடத்தில்‌, 

திண்டு வானெ னின்‌ இத்தனைச்‌ சேண்பகல்‌ 

ஈண்டு மோவுயிர்‌ மெய்யி னிமைப்பின்‌ முன்‌ 

மாண்டு தீர்வனென்றே நிலம்‌ வன்மையால்‌ 

ண்டு கொண்டெழும்‌ தே௫னன்‌ கீழ்மையான்‌. 

மேவு சிந்தையின்‌ மாதரை மெய்தொடின்‌ 

தேவு வன்றலை இந்துக இதெனப்‌ 

பூவின்‌ வந்த புாதனனே புகல்‌ 

சாவ முண்டென தாருயிர்‌ தந்ததால்‌ 
என்றும்‌, 

ஆண்டு நின்றும்‌ அரக்கன்‌ அகழ்ந்து கொண் 

மீண்டு வைத்த திளவல்‌ இயற்றிய 

நீண்ட சாலை யொடுகிலை நின்றது 

கரண்டு யரின்‌ மெய்யுணர்‌ கண்களால்‌. 


கம்பநாடர்‌ 19 


திர்வி லேனி தொருபக லும்சிலை 

வீரன்‌ மேனியை மானுமிவ்‌ வீங்குகீர்‌ 

நார நாண்மலர்ப்‌ பொய்கையை ஈண்ணுவென்‌ 

சோரு மாருயிர்‌ காக்குக்‌ ஐணிவினால்‌ 
என்றும்‌ உரைத்ததாகவும்‌, திருவடி தொழுத படலத்‌ 
தில்‌ சீராமனிடத்தில்‌ அதுமன்‌, 

வேலையுள்‌ இலங்கை யென்னும்‌ விரி௩கர்‌ ஒருசார்‌ வண்டே 

சாலையு மாலை கானும்‌ இல்லதோர்‌ கனக்‌ கற்பச்‌ 

சோலையங்‌ அதனின்‌ உம்பி புல்லினால்‌ தொடுத்த தூய 

சாலையின்‌ இருந்தாள்‌ 2ய தவஞ்செய்த தவமாம்‌ தையல்‌. 

மண்ணொடுவ்‌ கொண்டு போனான்‌ வானுயர்‌ கற்பி னாடன்‌ 

புண்ணிய மேனி சீண்ட அஞ்சுவான்‌ உலகம்‌ பூத்த 

கண்ணகன்‌ கமலத்‌ தண்ணல்‌ கருத்திலாட்‌ டொடுதல்‌ கண்ணின்‌ 

எண்ணருவ்‌ கூறாய்‌ மாய்தி என்றதோர்‌ மொழியுண்‌ டென்பான்‌ 
என்றுரைத்தகாகவும்‌ உரைத்து, இங்கனம்‌ கானாட்டித 
தனாது நிறுத்தலாக இந்த விஷயத்தை உறுஇப்படுத்தி 
யிருப்பதைக்‌ காண்க. 

கம்பராமாயணத்தை வாசித்த வடநூல்‌ வல்லவசாஇப 
அந்தணர்‌ சிலர்‌, கம்பர்‌ சல இடங்களில்‌ வான்மீூி 
யைக்‌ காட்டிலும்‌ விஞ்சியிருப்பதாகக்‌ கூறி, சித்ரகூட 
வர்ணனை வாலிவதை முதலிய இடங்களில்‌ அதிசயம்‌ 
அடைகின்றனர்‌. 
கம்பருடைய கவிகதி. -- :*ஓட்டக்கூத்தர்‌ - கடறாவு 

படலம்‌ பாடிவருஇன்றனர்‌: நீர்‌ எம்மாத்திரம்‌ பாடி 
னர்‌?! எனக்கேட்ட அரசனையும்‌ பிறரையும்‌ நோக்கிக்‌ 


கம்பர்‌, நாம்‌ சேதுபந்தனப்‌ படலம்‌ பாடாகின்றோம்‌” 


80 கம்பநாடர்‌ 
எனக்‌ கூறினதாகக்‌ கூறும்‌ கன்னபரம்பரையான 
வரலாறும்‌, அதன்மேல்‌ இராமாயணத்தை இரண்டு 
வாரத்தில்‌ இனம்‌ எழுதற விருத்தமாகப்‌ பாடி முடித்‌ 
தனர்‌ எனக்‌ கூறும்‌ வரலாறும்‌. உண்மையென்றே தோய 
இன்றன. இராமாயணத்தில்‌ எந்த ஏட்டைக்‌ தள்ளிப்‌ 
பார்த்தாலும்‌, கவிகதி தட்டுத்தடையின்றி நீரோட்டமே 
போலச்‌ செல்வது கட்புலனாகும்‌. யாதொரு வரி 
யையும்‌ வருந்திப்‌ பாடினதான குறி யாதொன்றும்‌ 
கோன்றுவதில்லை உலயெலை ஈன்கறிக்தவசாய்க்‌ கல்விச்‌ 
களஞ்சியமாய்க்‌ கவிபாடுந்‌ திறம்‌ முஇர்ந்தவசான கம்‌ 
பர்‌ அஸாதாரணமான காவ்யத்தை அநாயாஸமாகவே 
செய்து முடித்தார்‌. பாஷைநடையின்‌ ஸ-ஒக்மங்களை 
யும்‌ சொல்லாற்றலையும்‌ பொருளாற்றலையும்‌ ஈன்‌ 
குணர்ந்தவராதலின்‌, இவர்‌ கவிபாடாநிற்கையில்‌ கருக்‌ 
தொன்றனையே கருதியிருப்பர்‌. சொற்கள்‌ அதற்கியை 
யத்‌ தாமே வந்தியையும்‌, ““சேதுபந்தனம்‌ வரையில்‌ 
பாடிவிட்டீரா? அப்படியானால்‌ அந்தப்‌ படலத்தில்‌ ஒரு 
கவியைச்‌ சொல்லிக்‌ காணீர்‌! என்ற உடனே, 

குமுத னிட்ட குலவரை கூத்தரில்‌ 

திமித மிட்டுத்‌ இரியுக்‌ திரைகடல்‌ 

அமித மூர்புக வானவர்‌ அள்ளினார்‌ 

அமுத மின்ன மெழுமெனு மாசையால்‌ 
என்று அப்பொழுதே பாடினாசென்‌ பதற்கு வேறு 
சான்று வேண்டா: அவர்‌ முதனாள்‌ பாடிய ஆற்றுப்‌ 
படலத்தில்‌, 


கம்பநாடர்‌ -81 


மலையெடுத்து மரங்கள்‌ பறித்துமா 

டிலைமுதற்பொருள்‌ யாவையு மேந்தலால்‌ 

அலைகடற்றலை யன்றனை வேண்டிய 

நிலையுடைக்கவி நீத்தமம்‌ நீத்தமே 
என்று பாடிய விருத்தமே அதற்கு இன்றளவும்‌ சான்று 
பகர்கின்றது. நேற்றுப்‌ பாடிய சேதுபந்தனப்‌ படலத 
“தின்‌ செய்தி, இன்று ஆற்றை வர்ணிக்கும்போது கற்‌ 
பனையாக அமைந்ததன்றோ? ஆகவே இவர்‌ *:எழுகத 
நாயிறு விழுவதன்முன்‌ கவி பாடின தெழுநூதே” என்‌ 
பதில்‌ 8யமில்லை. J 

அவர்‌ இயற்றிய ஏனை நூல்கள்‌. பம கம்பகாடருடைய 

கவித்திற மெல்லாம்‌ இராமாயணத்தில்‌ முற்றும்‌ ஏறிநின்‌ 
றது. அத்திறம்‌ கட்புலனாகின்ற மற்ற நூல்‌ சடகோப்‌ 
ரந்தாதி ஒன்றே. ஸரஸ்வதி யந்தாதியைச்‌ இறுபிராயத்‌ 
இல்‌ பாடினார்‌ போலும்‌. அவ்வந்தாதியில்‌ ஆசிரியாது 
முதிர்ந்த திறம்‌ கட்புலனாவதின்று. குமாகுருபரர்‌ 
பாடிய சகலகலாவல்லிமாலையின்‌ இறப்புத்தானும்‌ கம்‌ 
பர்‌ பாடிய ஸரஸ்வதியங்தா தியில்‌ தீ வனிப்பதில்லை. ஆயி 
னும்‌, ஸரஸ்வதியை உபாித்துவந்தால்‌ வாக்குவளம்‌ 
உண்டாகுமென்று அவர்‌ நம்பினவசே யாவர்‌. 


படிக நிறமும்‌ பவளச்செவ்‌ வாயும்‌ 

கடிகமம்பூர்‌ தாமரைபோற்‌ கையும்‌-—அடியிடையும்‌ 
அல்லும்‌ பகலு மஈவரத முந்ததித்தால்‌ 
கல்லுஞ்சொல்‌ லாசோ கவி. 


இலக்குமி யந்தாதி என்பதொன்று இவர்‌ பாடினதாகக்‌ 
கூறுனெறனர்‌. இதில்‌ கம்பர்‌ வாக்கு ஓரடியளவாகத்‌ 
pk 


32... கம்பநாடர்‌ 


தானும்‌ இலதென்றே காண்கிறது. அவ்வந்தாதியின்‌ 
15-வது செய்யுளைக்‌ கேளுங்கள்‌: 
தாயக மேயெவ்‌ வுலகுக்கும்‌ யார்க்கும்‌ சயாகிதியாம்‌ 
நாயக மேநின்‌ சரணாம்‌ புயல்களை நாடுமன்பர்‌ 
அயக மேவிளங்‌ கும்விளக்‌ காயவட்‌ டூயருள்கூர்‌ 
சாயக. மேயன்ன கண்ணியம்‌ போருகஞ்‌ சார்பவளே. 
சரஸ்வதி யந்தாதியின்‌ 15-வது செய்யுளையுங்‌ கேளுங்‌ 
கள:— 
நாயக மான மலரக மாவது ஞானவின்பச்‌ 
சேயக மான மலரக மானதுந்‌ இவினையா 
லேயக மாறி விடுமக மாவது மெவ்வுயிர்க்குக்‌ 
தாயக மாவதும்‌ தாதார்‌ சுவேத சரோருகமே, 
இவ்விரண்டுடனே சடகோபரந்தாதியைத்‌ தட்டி த்திறந்த 
தொரு பக்கத்தில்‌ கண்ணிற்கு முதலிலே காணப்படு 
இன்ற தொரு செய்யுளை ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌. 
இதோ 45-வஅ செய்யுள்‌. 
சேரா தனவுள வோபெருஞ்‌ செல்வர்க்கு வேகஞ்‌ செப்பும்‌ 
பேரா யிரந்திண்‌ பெரும்புய மாயிரம்‌ பெய்தளவத்‌ 
்‌ தாரார்‌ முடியா யிரம்குரு கூர்சசட கோபன்சொன்ன 
ஆரா வழுதக்‌ கவியா யிரமவ்‌ வரியினுக்கே, 
இதன்‌ வாக்கும்‌ போக்கும்‌ முன்காட்டிய செய்யுளின்‌ 
வாக்குப்‌ போக்குகளாக்காட்டிலும்‌ சிறந்ததென்பதை 
எவர்தான்‌ அன்றெனக்‌ கூறுவர்‌? சேசனுடைய ஸமஸ்தா 
னக்‌ கவிராயர்கள்‌ கம்பமிடங்கொண்ட மாற்சரியத்தால்‌ 
அவரை அம்பட்டனுடைய பங்காளியெனக்‌ கற்பித்த 


காலையில்‌ பாடினதாகும்‌ ஸரஸ்வதியந்தாதி, அவளரு 


கம்பநாடர்‌ 83 
ரூடனே அவள்‌ பாதச்சிலம்பு பெறற்‌ பொருட்டெனக்‌ 
கூறுவாருமுளர்‌. பீரம்ஹசாகூஸனுடைய அருள்பெற்ற 
போது பாடினசெனக்‌ கூறுவது முண்டென முன்னமே 
கூறினோ மன்றோ. இவ்விருதிறவர்‌ கூற்றையும்‌ மெய்ப்‌ 
பிக்கலான சான்று யாதொன்றும்‌ அந்தூலகததுக்‌ காண்‌ 
இன்றிலஅ. ஏசெழுபஇன்‌ எழுவாயை முன்னரே குறித்‌ 
இருக்கிறோம்‌. எப்படியும்‌ இந்நால்‌ கம்பர்‌ பேரும்‌ 
புகழும்‌ எய்தின பின்னரே பாடியதெனக்‌ காண்கின்றது. 
செம்பொற்‌ சிலையெழுபது வெகுவாய்‌ ஏரெழுபதின்‌ 
போக்கே போக்காக அமைந்துடெப்பினும்‌, அதனை 
இயற்றினார்‌ கம்பரென்றே அணிந்து சொல்வதற்கான 
ஆதாரம்‌ இலது. காஞ்சிப்புராணம்‌-காஞ்சிப்பிள்ளைத்‌ 
தமிழ்‌-சோழக்குறவஞ்சி- திருக்கைவழக்கம்‌ என்னும்‌ 
நூல்களும்‌ கம்பர்‌ இயற்றினாசெனச்‌ சிலர்‌ கூறுஇன்றனர்‌. 
இவற்றில்‌ திருக்கை வழக்கம்‌ தவிர மற்றவைகள்‌ அச்‌ 
இற்காணாமையால்‌ எவர்க்கும்‌ கிடைத்த லரிதா யிராநின்‌ 
றன. அச்சிட்ட ப்ரதிகளில்‌ தானும்‌ இருக்கைவழக்கம்‌ 
ப்ரதிக்கு ப்ரதி மாறுபடதலான்‌, கம்பர்‌ பாடின அடி, 
கள்‌ இன்னின்னவையே எனத்‌ அணிந்துகொள்ளக்‌ 
கூடவில்லை. கம்பர்‌ ஓரகராதியும்‌ இராமாயண வசனமும்‌ 


எழுதினாரெனச்‌ இலர்‌ கூறுகின்றனர்‌. 


கம்பருடைய குணவிசேஷம்‌. யாதொரு கவியின்‌ 
நூலைக்‌ கற்றுவைத்தும்‌, அக்கவியை இன்னதன்மைய 


சென அறியமாட்டாதவன்‌, தான்‌ நேரில்‌ கண்ட 


84. கம்பநாடர்‌ 


யாதொரு கவியைத்‌ தானும்‌ இன்னதன்மையரென அறி 
வதிலன்‌ என்றொரு இங்க்லிஷ்‌ ஆசிரியர்‌ இயம்புஇன்‌ 
தனர்‌. இசாமாயணத்தால்‌ கம்பர்‌ இன்னகன்மையசென 
அறிதலாகுமோ என்று ஆராய்தல்வேண்டும்‌. அயோத்தி 
மா௩கரத்தை 
ஏகம்‌ முதற்கல்வி முளைத்தெழும்‌ தெண்ணில்‌ கேள்வி 
ஆகம்‌ முதற்றிண்‌ பணைபோக்‌இ யருந்த வத்தின்‌ 
சாகக்‌ தழைத்தன்‌ பரும்பிச்‌ தருமம்‌ மலர்ந்த 
போகவ்‌ கனியொன்னு பழுத்தது போலு மன்றே 
என வர்ணித்திருத்தலால்‌, இவர்‌ கல்வி கேள்விகளின்‌ 
அருமையைப்‌ பாராட்டினவசென்பது பெறப்படும்‌. 
ஆயினும்‌, அக்காலத்துக்‌ கணக்காயர்‌ கல்வி கற்பிக்கும்‌ 
முறையைக்‌ கம்பர்‌ வியந்தவ ரல்லரென்பது 
கல்வியிற்‌ றிகழ்கணகஃ காயர்‌ கம்பஆப்‌ 
பல்விதச்‌ இறா ௮பெனப்‌ பகர்வ பல்லரி 


செல்விடத்‌ தல்லதொன்‌ அரைத்தல்‌ செய்கலா 
ஈல்லறி வாளரி னவிந்த காவெலாம்‌ 


என்ற கார்கால வர்ணனையால்‌ பெறப்படும்‌, 

பெருந்த டங்கண்‌ பிறைதுத லார்க்செலாம்‌ 

பொருந்து செல்வமும்‌ கல்வியும்‌ பூத்தலால்‌ 

வருந்தி வந்தவர்க்‌ சேலும்‌ வைகலும்‌ 

விருந்த மன்றி விளைவன யாவையே 
என்றதனால்‌ இவர்‌ பெண்கல்வியின்‌ நன்மையை அக்கா 
லத்திலேகானே உணர்ந்தவரென்பது தேற்றம்‌. 


அன்புளதெனினன்றோசுகமுள த 


கம்பநாடர்‌ வல்‌ 


எனக்‌ கூறினாராதலின்‌ இவர்‌ வறுமையிற்‌ செம்மையைக்‌ 


கண்டவசென்பதும்‌, 
யாவையாதுமிலார்கீியையாதவே 


என்றதனால்‌ வறுமையின்‌ கொடுமையைக்‌ கண்டறிந்த 
வரென்பதும்‌ தெளிவானெறன. அண்பாலினரைக்‌ காட்‌ 


டில்‌ பெண்பாலினர்‌ காம மிக்கவ சல்லர்‌ என 


மஞ்சர்க்கும்‌ மாதரார்க்கும்‌ மனமென்ப தொன்றே யன்றோ 
என்ற அடியில்‌ வற்புறுத்தினாரேனும்‌, ஆண்பாலினர்‌ கே 
டெய்துவது பெண்பாலினர்‌ தரும்‌ காம வின்பத்தால்‌ 
என i 
தூம கேது வெனப்புவித்‌ தோன்றிய 
வாம மேகலை மங்கைய ரால்வரும்‌ 
காம மில்லை யெனிற்கடுங்‌ கேடெனும்‌ 
காம மில்லை ஈரகழும மில்லையே 
என்ற விருத்தத்திலே கூறினர்‌. இவ்வுண்மையைப்‌ 
பின்னும்‌, 
மங்கையர்‌ பொருட்டா லெய்து மாந்தர்க்கு மரண மென்றல்‌ 
சங்கையின்‌ றுணர்தி வாலி செய்கையாற்‌ சானு மின்னும்‌ 
அங்கவர்‌ இறத்தி னாலே யல்லலும்‌ பழியு மெய்தல்‌ 
எங்களிற்‌ காண்டி யன்றே இதற்குவே றேதி யாதோ 
எனவும்‌ வற்புறுத்தினார்‌. சத்ரகூடப்‌ பருவதம்‌ முதலிய 
வற்றின்‌ வர்ணனையால்‌, இவர்‌ எல்லாக்‌ காட்கெளையும்‌ 
நேரில்‌ கண்டறுபவித்தவர்‌ என்பது நன்கறியப்படும்‌. 
கற்பனாசக்தியால்‌ மாதீரம்‌ அவைகளை நன்கு வர்ணிக்க 


இயலாது என்பது அவ்வர்ணனைகளைப்‌ படித்தவர்‌ 


86 கம்பநாடர்‌ 


கட்கு மெய்ப்படும்‌. ச௪டையப்பமுதலியாரையும்‌ அவ 
ருடன்‌ பிறந்தாரான கண்ணனாரையும்‌, சசசாமரையும்‌ 
இராமாயணத்தில்‌ அங்கங்கே புகழ்க்திருத்தலானும்‌, 
சிதைவசல்‌ காதற்‌ ருயைதக்‌ தந்தையைக்‌ குருவைக்‌ தெய்வ 
பதவியந்‌ தணரை யாவைப்‌ பாலரைப்‌ பாவை மாரை 
வதைபுரி குகர்ச்கு முண்டா மாற்றலா மாற்றல்‌ மாயா 
உதவிகொன்‌ றார்க்கென்‌ றேனு மொழிக்கலா முபாய முண்டோ 
எனப்‌ பாடியிருத்தலானும்‌, இவர்‌ மிகவும்‌ செய்க்கன்றி 
யறிதலுடையவர்‌ என்பது தேற்றம்‌. கள்ளுண்டலைக்‌ 
கடிந்து இனந்தவரென்பது பின்வரும்‌ செய்யுளால்‌ 
போதரும்‌: 
வஞ்சமுங்‌ களவும்‌ பொய்யு மயக்கமு மரபில்‌ கோட்பும்‌ 
தஞ்சமென்‌ ருரை நீக்கும்‌ தன்மையுங்‌ களிப்பும்‌ தாக்கும்‌ 
கஞ்சமெல்‌ லணங்குர்‌ திருங்‌ கள்ளினா லருக்தி னாரை 
ஈஞ்சமுங்‌ கொல்வ தல்லா னரஇனை நல்கா தன்றே. 
தமிழையும்‌ தமிழ்‌ நாட்டையும்‌ குறிக்க நேரிடுஇன்ற 
இடங்களில்‌ அதிக உற்சாகமுடையவராகக்‌ காண்கன்‌ 
றனர்‌. 
கம்பர்‌ சைவரோ வைணவரோ என்பதைக்‌ அணி 
இன்றதில்‌ இருதலைக்‌ கொள்ளியிடை எறும்பேபோல 
இடர்ப்பட வேண்டுவதா யிருக்கின்ற. கம்பர்‌ பிள்‌ 
காயின்‌ பெயர்‌ அம்பிகாபதி என்பது உலகப்சஸஹித்தம்‌. 
எஏரெழுபதில்‌ விநாயக வணக்கம்‌ வைக்ீதிருக்கன்‌. த. 
இராமாயணத்தில்‌ சிவபெருமா னைக்‌ குறிக்கின்ற தொ 
டர்கள்‌ சிறப்பாகவே அமைந்திருக்கன்றன. சில ப்ரதி 


கம்பநாடர்‌ = 87 


களில்‌ “ஆதியந்த மரியென யாவையும்‌” । என்றும்‌, சில 
வற்றில்‌ “ஆதியந்தம்‌ அரியன யாவையும்‌” என்றும்‌ 
பாடபேதம்‌ உண்டு. ஏனைச்‌ இறப்புப்பாயிசச்‌ செய்யுள்‌ 
கள்‌ பொதுப்படவே தெய்வவணக்கம்‌ கூறுஇன்றன. 
ஈதெல்லாம்‌ இங்கன மிருக்கத்‌ இருக்கைவழக்கம்‌ 
ஸ்ரீ ஆறுமுகநாவலர்‌ பதிப்பில்‌, 
பண்ணமைக்த 

வேதமொரு நான்னையு மிக்கதமிழ்‌ காலடியால்‌ 

ஒதியுரைத்‌ தேகருணை யோங்குங்கை 
என வருவது, தொழுவூர்‌ ஸ்ரீ வேலாயுதமுதலியார்‌ 
பதிப்பில்‌ விபெட்டிருக்றெது. இவ்வடிகள்‌ குறிப்பது 
சடகோபரைப்‌ போலும்‌. இராமாயணத்தில்‌ திருவவ 
தாரப்‌ படலத்தில்‌ 


என்னையா ளுடைய வையன்‌ 


என்பது பெரிய இருவடியான கருடாழ்வாசைச்‌ குறிக்‌ 
இன்றது. இதில்‌ ப்ரதிபேதம்‌ இல்லை. கடிமணப்‌ பட 
லத்தில்‌ 

என்றுகான்‌ முகன்முதல்‌ யாரும்‌ யாரையும்‌ 

நின்றபே ரிருளினை நீக்‌ ரீணெறி 

சென்றுமீ ளாக்குறி சேரச்‌ சேர்த்திட 

தன்‌ரு காமத்தைத்‌ தானுஞ்‌ சாத்தியே 
என்றும்‌, சம்புமாலி வதைப்‌ படலத்தில்‌ 


ஐயனு மமைந்த நின்றா னாழியா னளவி னாமம்‌ 
கெய்சுடர்‌ விளகற்‌ றோன்று கெற்றியே நெற்றியாக : 


என்றும்‌, பரதன்‌ சூள்செய்கின்ற இடத்தில்‌ 


88 கம்பநாடர்‌ 
சமைக்ககண்‌ அளவினோன்‌ தலைவன்‌ ௮ல்லனென்‌ 
மழைத்தவன்‌ 

என்றும்‌, விசாகன்‌ அதியில்‌ 
பனிநின்ற பெரும்பிறவிக்‌ கடல்கடக்கும்‌ படிபற்றி 
நனிகின்ற சமயத்தோ ரெல்லாரு கன்றென்னத்‌ 


தனிகின்ற தத்துவத்தின்‌ தகைஞூர்த்தி ரீயாஇல்‌ 
இனிகின்ற முதற்றேவர்‌ என்கொண்டென்‌ செய்வாரே 


என்றும்‌, 
மழுவாளிக கன்றளித்த 
யத்தால்‌ சறிகையம்‌ தவிர்க்காரு முளரையா 
என்றும்‌, சரபங்கர்‌ பிறப்புமிங்கு படலத்தில்‌ இந்திரன்‌ 
சீராமனைத்‌ அதிசெய்வதில்‌, 
எல்லை வலயங்கள்‌ கின்னுமையென்‌ றக்காள்‌ 
எரியோனைத்‌ இண்டி எழுவர்‌ எனநின்ற 
தொல்லை முதல்ருனிவர்‌ குளுற்ற போதே 
தொகைகஙின்ற ஐயம்‌ அடைத்திலையோ எந்காய்‌ 
என்றும்‌, கவந்தப்‌ படலத்தில்‌ 


மூன்று கவடாய்‌ முளைத்தெழுந்த மூலமோ 


சான்றும்‌, இன்னும்‌ பலவிடங்களிலும்‌ விஷ்ணுவுக்குப்‌ 
பாசம்யம்‌ கற்பித்திருக்கிறார்‌. இங்கே எடுத்துக்‌ காட்‌ 
டியன வெல்லாம்‌ சைவருக்கு நிஷ்ரேம்‌ ப த்‌ 
கம்பர்‌ வேண்டுமானால்‌ தாமே தீவிர்த்திருக்கக்கூடி.ய 
பாகங்களே. நாலாயிர ப்ரபந்த வ்யாக்யாகங்கள்‌ உஃ்ப்‌ 
ருடைய ப்ரயோகங்களில்‌ சிலவற்றை எடுத்துக்‌ காட்‌ 
டியிருக்கன்றன. இராமா.நுஜ அற்றந்தாதி 45-வது 
பாசுரத்தின்‌ வ்யாக்யாநத்தில்‌ ““அழ்வார்‌ ரத்தத்‌ காதி 


கம்பநாடர்‌ = 50) 


யிலும்‌, “என்முடி யாதெனக்‌ இயாதே யரியது' என்று 
இப்படி. ப்ரயோடுிக்கப்பட்டது. ஆகையாலே மஹா 
கவி ப்ரயோகங்கள்‌ இப்படி . வரக்கடவதாக இருக்‌ 
: கும்‌” என மணவாளமாமுனிகள்‌ காட்டியிருப்பது 
காண்க. திருவாய்மொழி 2- பத்து 1- திருவாய்‌ 
மொழி 3 - பாட்டின்‌ ஈடு, “ராவண பயத்தாலே 
முன்பு அரைவயிறாக ஜீவித்த அக்நி வயிறு நிறைய 
உண்டு ஜீவிக்கப்பெற்றதாயிற்று பெருமாளை அண்டை 
கொண்ட பலத்தாலே: “செந்தியுண்டு தேக்கிட்டதே” 
என்னக்‌. கடவதிறே என்றும்‌, ஜீயர்‌ அரும்பதம்‌ 
£6 வயிறு நிறைய உண்டு! என்றதுக்கு ஸம்வாதம்‌ 
(செந்தியித்யாதி) கம்பகாடகத்திலே” என்றும்‌ உரைக்‌... 
இன்றன. இங்கே காட்டிய மேற்கோள்‌ இலங்கை யெரி 
யூட்டிய படலத்தில்‌ - 

என்று கொல்குரல்‌ சன்னதிவ்‌ வலியுள இலங்கை 

இன்று வெந்துமா மீறெழு ன்றது நெருப்புச்‌ 

இன்று தேக்கிடு இன்றது தேவர்கள்‌ சிரிப்பார்‌ 

நன்று ஈன்றுபோர்‌ வலியென விராவண அக்கான்‌ 
என்ற 46 - விருத்தத்தினின்றும்‌ கொண்டது. 5-பத்து 
3 _ இருவாய்மொழி 1 - பாசுரத்தின்‌ அரும்‌ பதத 

ல்‌ ஜீயர்‌, * “தலைமகள்‌ தலையாலே வணங்கும்‌' என்ற 

னுக்கு “தீவினை தீர்வரம்‌ வேண்டினாள்‌ தொழுதென்று 
விளம்புவாய்‌' என்று கம்பனும்‌, “தெய்வம்‌ தொழாஅள்‌ 
கொழுநற்‌ றொழுதெழுவாள்‌” என்று வள்ளுவனும்‌ 


'சொன்னத்தை ஸம்வாதமாகக்‌ சுண்டுகொள்வது”” என்‌ 


90 ம்‌ கம்பநாடர்‌ 

கருர்‌. கம்பர்‌ இராமாயணம்‌ பாடுமுன்னர்‌ சைவரா' 
யிருந்தவர்‌ பின்‌ வைணவராயினார்‌ எனச்‌ லெ தமிழ்ப்‌: 
புலவர்‌ கூறிவருஇன்றனர்‌. 

அரனதிகன்‌ உலகளந்த அரியதிகன்‌ எனவுரைக்கும்‌ அறிவிலார்க்குப்‌ : 
ப.ரகதிசென்‌ மடைவரிய பரிசேபோல்‌ புகலறிய பண்பிற்றாமால்‌ 


சுரஈதியின்‌ அயலதவான்‌ தொடுகுடுமிச்‌ சுடர்க்தொகைய தொழு: 
. [வோர்க்கெல்லாம்‌ 


வரனதிகம்‌ தருக்தகைய தருக்ததியா நெடுமலையை வணஙற்யப்பால்‌ 
என்ற விசுவாமித்ர ஸ்ருஷ்டியான வெள்ளிப்பாட்டைக்‌: 


காட்டிக்‌ கம்பரை வேறு கூறுவாருமுளர்‌. 


ஆயினும்‌ ஸ்ரீரங்கத்திலே கம்பர்‌ கட்டுவித்த மண்ட. 
பததிலே ௪க்சவர்‌த்திக்குரிய ஆடம்பரங்களுடனே கம்ப 
சைப்போல்‌ இலா விக்ரஹம்‌ இயத்றிவைத்திருப்பத: 
னால்‌, இ 

கண்ணிய வரங்கர்‌ முன்னே கவியரங்‌ கேற்றினானே 

என்பதூஉம்‌, அங்கே கவிச்சக்ரவர்த்கிப்‌ பட்டம்‌ 
அளிக்கப்பெற்ற ரென்பதூஉம்‌ உண்மையாவது மன்றி,. 
இவர்‌ வைணவர்‌ என்பதை வற்புறுக் துன்‌ மன, இவரை 
நாட்டரசன்‌ கோட்டையில்‌ வைணவ ஸம்ப்ரதாயத்‌. 
இன்படி ஸமாதி செய்திருக்னெறஅு. இதனை இன்றும்‌. 
காணலாம்‌. 

முடிவு--இராமாயணம்‌ பாடி முடிந்த பிறகு கம்பர்‌ 
கவிதா ஸந்கதத்தை இழந்தனசென்றும்‌, தாம்‌ பாடின 
பாடல்களைப்‌ பிறர்‌ படிக்கும்போது அவை தாரம்‌. 


கம்பநாடர்‌ 91 


பாடினவை என்பதறியாமல்‌ அதிக ஊக்கத்துடன்‌ 
கேட்டு ஆரந்திப்பரென்றும்‌ கூறிவருகின்றனர்‌. “கல்‌ 
வியில்‌ பெரியவர்‌ கம்பர்‌” என 8ந்தாம்‌ வேற்றுமை 
ஏதுப்பொருளுக்குக்‌ காட்டப்படும்‌ உதாசணத்தாலும்‌, 
யாதொரு இயந்திர முதலியவற்றின்‌ கூறுபாட்டை அறி 
யாது அதிசயிக்கின்றவர்கள்‌ “இதென்ன கம்பஸ-ஒத்ரமா 
யிருக்றெதே? என வழங்கும்‌ வழக்காற்றாலும்‌, “கம்‌ 
பன்‌ வீட்டுக்‌ கட்டுத்தறியும்‌ கவிபாடும்‌” என்ற பழ 
மொழியாலும்‌, விரிவாக எழுதியிருக்ன்ற யாதொன்‌ 
றைக்‌ காண்னெறவர்கள்‌ “இதென்ன கம்பராமாயண 
மாக இருக்கறதே” என்பதனாலும்‌, கம்பசென்னும்‌ திரு 
நாமம்‌ எக்காலத்தும்‌ மறைவதின்றி நிலைடெனறுவதாயிற்று. 


ஒட்‌ 


அதுபத்தம்‌ 
கம்பராமாயணம்‌ மோமிபெயர்ப்பான வமிநால்‌. 


காரணன்‌ விளையாட்டெல்லாம்‌ காரதமுனிவன்‌ கூற 
ஆரணச்‌ கவிதைசெய்தான்‌ அறிந்த வான்மீயென்பான்‌. 
சீரணி சோழநாட்டுத்‌ திருவழுக்தூருள்‌ வாழ்வோன்‌ 
காரணக்கொடையான்‌ கம்பன்‌ தமிழினாற்‌ கவிசெய்தானே. 


கேவபாடையி னிக்கதை செய்தவர்‌ 
மூவ.ரானவர்‌ தம்முளு முந்திய 

காவினா முரையின்படி கான்‌ தமிழ்ப்‌ 
பாவினால்‌ இதணர்த்திய பண்பரோ. 


காண்ட மதலியவற்றின்‌ தொகை. 


கரைடெனு காண்டமேழு கதைக ளாயிரத்தெண்ணூறு 
பரசமர்‌ பதினான்கென்‌ படல அற்றிருபத்தெட்டாம்‌ 
உரைதரு விருத்தம்‌ பன்னீராயிரத்‌ ௦ தாருபத்தாறு 

வரமிகு கம்பன்‌ சொன்ன வண்ணமும்‌ தொண்ணூற்றாறே, 


நாளொன்றுக்கு எழநூறு கவிவீதம்‌ பாடியது. 


கழுந்தராயுன கமுல்பணியாதவர்‌ கதிர்மணி மூடிமீதே 
அழுந்த வாளிகள்‌ தொடுகிலை ராகவ அபிநவ கவிகாதன்‌ 
விழுந்தகாயிற தெழுவதன்முன்‌ மஜைவேதியருட னாராய்க்‌ 
தெழுந்தகாயிற விழுவதன்முன்‌ கவிபாடின தெழுஅறே. 


இராமாயணம்‌ பாடின இடழம்‌ அரங்கேறிய இடழம்‌. 
கடையினின்‌ அுயர்காயசன்‌ தோற்றத்தின்‌ 
இடைகிகழ்க்த இராமாவதாரப்‌ பேர்த்‌ 


தொடைகிரம்பிய தோமறு மாக்ககை 
சடையன்‌ வெண்ணெய்கல்லார்‌ வயின்‌ தந்ததே. 


அநுபந்தம்‌ 92 
எண்ணிய சகாத்தம்‌ எண்ணூற்றேழின்மேல்‌ சடையன்வாழ்வு 
கண்ணிய வெண்ணெய்கல்லூர்‌ தன்னிலே கம்பகாடன்‌ 


பண்ணிய இராமகாதை பங்குனி அத்தநாளில்‌ 
கண்ணிய அரங்கர்முன்னே கவியரவ்‌ கேற்றினானே. 


கம்பர்‌ கவிச்சக்கரவாத்தி என்னும்‌ 
பட்டப்பெயர்‌ பேற்றது. 
அம்பிலே சிலையைநாட்டி அமரர்க்கன்‌ றமுதம்‌ ஈந்த 
தம்பிரான்‌ என்னத்‌ தாலும்‌ தமிழிலே தாலை நாட்டிக்‌ 
கம்ப காடுடைய கோமான்‌ கவிச்சக்ரவர்த்தி பார்மேல்‌ 
நம்பு பாமாலையாலே ஈரர்க்குமின்‌ றமுதம்‌ ஈந்தான்‌. 
கம்பநுடைய கவிநயம்‌. 
இம்பர்காட்டிற்‌ செல்வமெல்லாம்‌ எய்தி அ.ரசோடிருந்தாலும்‌ 
உம்பர்நாட்டிற்‌ கற்பகக்கா ஓஒங்கும்ழல்‌ இருந்தாலும்‌ 
செம்பொன்மேரு வனைய புயத்திறல்சேர்‌ இராமன்‌ திருக்கதையில்‌ 
கம்பகாடன்‌ கவிதையிற்போல்‌ கற்றோர்கஇதயம்‌ களியாதே, 


தராதலத்தி அள்ள தமிழ்க்குற்ற மெல்லாம்‌ 
அராவும்‌ அரமாயிற்‌ றன்றே--இராவணன்மேல்‌ 
அம்புகாட்‌ டாழ்வா னடிபணியும்‌ ஆதித்தன்‌ 


கம்பநாட்‌ டாழ்வான்‌ கவி. 


திநக்தறளின்பால்‌ கம்பர்‌ பாராட்டிய கேளாவம்‌. 


உழுகண்டு வாழ்வாரே வாழ்வார்மற்‌ ஜெல்லாரும்‌ 
தொழுதுண்டு பின்செல்வார்‌ என்றேயித்‌ தொல்லுலஇல்‌ 
எழுகண்ட மறைசொன்னால்‌ இவருடனே இயலமித 
பழுகண்டோ கடல்சூழ்ந்த பாரிடத்தித்‌ பிறந்தோர்க்கே, 


கம்பர்‌ மாணகாலத்தீல்‌ பாடியது. 


ஆன்பாலுக்‌ தேனும்‌ அரம்பைமுதல்‌ முக்கனியும்‌ 
தேம்பாய உண்டு தெவிட்டெனம்‌-—திம்பாய்‌ 
மறக்குமோ வெண்ணெய்‌ வருசடையா கம்பன்‌ 


இறக்கும்போ தேனும்‌ இனி. 


94 கம்பநாடர்‌ 


கம்பா இறந்தது கேட்டுச்‌ சோழன்‌ அவையிலுள்ள 
புலவர்‌ பாடிய கையறம்‌. 
இன்றோகம்‌ கம்பன்‌ இறக்தகாள்‌ இப்புவியில்‌ 
இன்றோம்‌ புன்கவிகட்‌ கேற்றகாள்‌--இன்றோசான்‌ 
பூமடந்தை வாழப்‌ புவிமடக்தை வீற்றிருப்ப 
காமடந்தை மூல்வாங்கு காள்‌. 
கம்பன்‌ போனவமி கண்டூ கழித்தது. 
கம்பர்‌ வேவந்தராயிருந்த காலத்தில்‌ எப்பொழுதாவது எவ்விடத்‌ 
திற்காயினும்‌ போகவரச்‌ சம்பவித்தால்‌, முன்போலத்‌ தனியே கால்‌ 
கடையாய்ப்‌ போகாமல்‌, கருணாகரபாண்டியன்‌ கொடுத்த தந்தப்பல்‌ 
லக்கன்மேல்‌ ஏறி, குலோத்துங்கசோழன்‌ கொடுத்த சுவேதசத்திரம்‌ 
கவிக்க, சாமரம்வீச, திருச்சின்னம்‌ ஊத, மற்றும்‌ பற்பல விருதுகள்‌ 
பிடிக்க, குடகதேசாதிபதி கொடுத்த யானைகளும்‌ மாறுவாடி சேசத்தர 
சன்‌ கொடுத்த ஒட்டகங்களும்‌, சிந்து தேசத்திறைவன்‌ கொடுத்த குதி 
ரைகளும்‌ ஆந்‌திரதேசாதிபதி கொடுத்த கண்டவாள எருககளும்‌ பெருங்‌ 
கூட்டமாக ஒரு ராஜாவின்‌ தண்டுவருவகபோல்‌ தம்மைச்‌ சூழ்ந்த 
வரும்படி பிரயாணம்‌ பண்ணுவஜண்டு, இந்தக்‌ கூட்டம்‌ போகிற 
வருறெ மார்க்கங்களில்‌ இவைகளுச்குவேண்டிய ஆகாரங்களை அங்‌ 
கங்குள்ள சோலைகள்‌ தோப்புகள்‌ கொல்லைகள்‌ கழனிகளில்‌ வேண்‌ 
டியமட்டும்‌ பெற்றுக்கொள்‌ வதற்குத்‌ தடையில்லை. அந்த கஷ்டத்தை 
வருஷ்வாரியில்‌ தரைத்தனத்சார்‌ தங்களுக்கு வரும்‌ மேல்வாரத்தில்‌ 
“கம்பன்‌ போன வழி கண்டு கழித்தது இவ்வளவு!” என்று கழித்துச்‌ 
குடிகளுக்குக்‌ கொடுப்பது பெருவமழககமாயிருந்கது. 
—விகோதரசமஞ்சரி, 
மாடம்பாக்கம்‌ கநஷ்ணசாமி முதலியார்‌ 1861-னு அச்‌ 
சிட்ட பாலகாண்ட வுரையின்‌ ௮வையடக்கத்தில்‌ வருவது. 
உம்பர்காட்டாரும்‌ உரைசெறிபுகழ்மைசால்‌ 
கம்பநாட்டாழ்வான்‌ கழறிராமாயணம்‌, 
படிகோலோச்சும்‌ பஞ்சவன்‌ வளர்த்த 
: வடிகமிழ்க்குரைகடல்‌ வாய்முதென்கோ2 
மறைக்கிழவோன்றவ மாணகாப்பொலியும்‌ 
கறைக்குழல்முடிபுனை ஈறுமலரென்கோ? 


அநுபந்தம்‌ 95 


கொல்லியலகத்தியம்‌ தொல்காப்பியமெனாச்‌ 
சொல்லியலைந்தின்‌ தகளில்காட்டென்கோ? 
ஆய்தொறும்‌ இறும்பூ சணவவிழுச்சுவை 
மாய்வின்றுதவலின்‌ வான்‌ நருவென்கோ£ 
திராவிடம்‌ அரில்தபச்‌ செப்பம்டெறுமா 
ஹாவிடக்கூர்வாய்‌ அரமிஃ்தென்கோ? 
வெம்பவவலையொரிஇ விரசையங்கரையின்‌ 
உம்பர்வீடுய்க்கும்‌ ஒருபுணேயென்கோ? 
எனவறம்கரைநா இருங்கவிச்செல்வர்‌ 
மனமுறக்கிளக்கும்‌ மாண்பிற்றெனஈனி, 

* *  * மன்னியஅறமுதல்‌ 
பாகுபாடுணர்ததம்‌ பண்புடைத்தாக, 
வாசனின்னோசை மரிஇப்பல்வனப்புச்‌ 
செறிந்த, சில்லெழுத்திற்‌ றிட்பதட்பங்கள்‌ 
நிறைந்தின்னன தழீஇ நெறிப்படஒஓழுகுபு, 
பேரியல்பெருங்காப்‌ பியமிதின்‌ஊங்கு 
சீருறஉளதெனாச்‌ செப்பவல்லுநர்முயற்‌ 
கோடுதுன்‌. னாசி குடர்வான்பூக்கண்‌ 
கூடெக்காட்டும்‌ கொள்சையரம்மா. 
அமமுடைமையின்‌ சூழ்கடல்வையம்‌ 
கம்பசூத்திரம்‌ அம்பரத்தவர்க்கும்‌ 
தெரிதலரிதென்று செப்புரெடுமொழி 
பொருள்‌...... 65% 6௦ So ooo 

மேற்படி பாலகாண்ட உரைச்‌: றப்புப்பாயிரம்‌ அஷ்டாவ 

தானம்‌ வீராசாமி சேட்டியார்‌ சொல்லியதில்‌ வருவது. 

பொன்னிசூழ்புனனா டென்னும்கன்னிதன்‌ ன்‌ 

கன்னு தற்பொட்டென மன்னிப்பொலிந்த 

இிருவழுக்தூறில்‌ பொருவிறந்தமர்க்தோன்‌, 

புவிச்சக்ரவர்‌த்திகள்‌ போற்றிப்பழிச்சம்‌ 

கவிச்சக்ரவர்த்தியாம்‌ கம்பகாட்டாழ்வான்‌, 

வாணிவரத்தால்‌ எனுறுதமிழில்‌ 

அகத்தியம்தொல்காப்‌ பியம்‌அவிரயமுதல்‌ 

மகத்தவ ம்திசமும்‌ இலக்கசுணவழியே, 


96 கம்பநாடர்‌ 


ஏந்துங்கள்‌ தியாப்புமிக்ருட்‌&, 
ஆய்க்து௪சம்பிர தாயம்‌ அளைஇ, 
அற்புதமருவு கற்பனைகொழிப்ப, 
முறையுறக்கெளட நெதிகனிவிராஅய்த்‌ 
ருத்தகுசொற்சுவை' பொருட்சுவைசெறிய, 
ஒசைபெற்றாமம்‌ உடைத்தாய்‌, ஆசிக்‌ 
சமகுறப்பல்வகைச்‌ சந்தங்கெழீஇய 
யாப்பிற்புளைந்துரை இராமாயணப்பெருங்‌ 
காப்பியம்‌ . 


அந்தகக்‌ கவி வீரராகவ முதலியார்‌ இராமாயணப்‌ போர்‌ 
ஒப்படி செய்தது. 


அந்தகக்கவி வீரராகவமுதலியார்‌, ஈழகாட்டரசனாய பரராசசிங்‌ 
கன்‌ சமுகத்தில்‌ தாமியற்றிய பிரபந்தங்களில்‌ சிலவற்றை அரங்கேற்‌ 
றிய பின்னர்‌, ஒருகாள்‌ அரசன்‌ அவரை நோக “ஐயா, தாங்கள்‌ எம்ப 
ராமாயணம்‌ ஒருநாள்‌ பிரசங்கம்‌ செய்யவேண்டும்‌?” என்ற வேண்டி 
னான்‌. அவர்‌ “கம்பராமாயணம்‌ என்னும்‌ ஒருகால்‌ உளதோ??? என்‌ 
றார்‌. அரசன்‌ அங்குள்ள புலவர்களில்‌ ஒருவரை அந்நூலினைக கொண 
ரும்படிசெய்த சவிராயருடைய ஒடரிடம்‌ கொடுத்து அதனைக்‌ கவிரா 
யர்க்குத்‌ தெரிவித்தான்‌, அவர்‌ அதினின்றும்‌ லை பாடல்களை எடுத்‌ 
அப்‌ படிக்கச்சொல்லி அனைவரும்‌ ஆனந்த பரவசமாம்படி பிரசங்கஞ்‌ 
செய்து நிறுத்த அரசன்‌ அரண்மனை சென்றான்‌. 


அப்பால்‌ கம்பராமாயண நூலினின்றும்‌ ஏடுகளை உருவி, ௮ங்‌தருந்த 
புலவர்‌ பலரிடத்தம்‌ பற்பல ஏடுகளைக்கொடுத்து வாரிக்கச்சொல்லிப்‌ 
படித்து முடிந்ததும்‌ அவற்றைக்‌ கட்டிவைத்துப்‌ போம்படிசெய்தார்‌. 
மறுநாள்‌ காலையில்‌ அரசன்‌ பட்டிமண்டபத்துக்‌ கவிராயர்‌ வழக்கப்படி 
சென்று, மனக்கலேசத்துடன்‌ இருப்பார்போன்று தமது முகக்குறிப்‌ 
பால்‌ அரசனுக்குத்‌ தெரிவித்தார்‌. 

அதுகண்ட அரசன்‌, “ஐயா, இளைப்பும்‌ களைப்பு மேலிட்டிருப்ப 
தாகக்‌ காண்‌ூதீர்‌. காரணம்‌ என்ன??? என்று கேட்டான்‌.  கவிரா 
யர்‌ “அரசே, கேற்றிரவெல்லாம்‌ இராமாயணப்போர்‌ ஒப்படிசெய்‌ 
தேன்‌. அதுவே காரணம்‌?” என்றார்‌. அரசன்‌ “அப்படியானால்‌, கண்டு 
முதல்‌ எவ்வளவு??? என்று கேட்டான்‌. அதற்கு அவர்‌ ுடித்தது 


அநுபந்தம்‌ 91 


பன்னீராயிரம்‌. கைக்கெட்டியது காலாயிரம்‌. கல்‌ இரண்டாயிரம்‌: 
பதர்‌ யிரம்‌?” என்று சொல்லி, கைக்கெட்டிய காலாயிரத்தைப்‌ 
ஆரு டி த்தை 
பரராசசேகரன்‌ பரமானந்தம்‌ அடையும்படி விரித்து விளக்கினார்‌. 
முடிவிலே அரசன்‌ 
இன்னங்‌ கலைமகள்‌ சைமீதிற்‌ புத்தகமேந்தி யந்தப்‌ 
பொன்‌ னம்புயப்பள்ளி புகஇிருப்பாள்‌ என்னபுண்ணியமோ 
கன்னன்‌ சயந்தன்‌ சவிவீரராகவன்‌ கச்சியிலே 
தீன்னெஞ்ச மேடெனச்‌ சற்றான்‌ சரக்க வ க்கம்‌ 
என்று பாடினான்‌, 
கம்பர்‌ சடகோபரந்தாதி பாடியதும்‌ பாடிய காரணழம்‌. 
தேவிற்கிறந்த திருமாற்குத்தக்க தெய்வக்‌ சவிஞன்‌ 
பாவிற்கறந்த திருவாய்மொழி பகர்‌ பண்டிதனே 
நாவிற்றிறந்த அம்மாறற்குத்‌ தீக்ககன்‌ னாவலவன்‌ 
பூவிற்றேந்த ஆழ்வான்‌ கம்பீகாட்டுப்‌ புலமையனே. 
ஈஞ்சடகோபனைப்‌ பாடினையோ வென்று நம்பெருமாள்‌ 
விஞ்யெவாதரத்தாற்‌ கேட்பக்‌ கம்பன்‌ விரைந்துரைத்த 
செஞ்சொலக்தாதி கலிச்கதுறைறூறும்‌ தெரியும்‌ வண்ணம்‌ 
நெஞ்சடியேற்கருள்‌ வேதம்‌ தமிழ்செய்த நின்மலனே. 
மன்றேபுகழும்‌ திருவழுந்தூர்‌ வள்ளல்‌, மாறனைமுன்‌ 
சென்றே மத.ரகவிப்பெருமாள்‌ தென்தமிழ்த்‌ தொடையில்‌ 
ஒன்றேபதிகம்‌ உரைத்தவன்‌ பொன்னடி உற்றுநின்றான்‌ 
என்றே பதிகம்‌ பதிகமதாக இசைத்தனனே. 
சேந்தமிழ்ப்‌ பத்திரிகையினின்றும்‌ எடத்த சில 
குறிப்புகள்‌. 
1. கம்பர்‌ சோழன்பால்‌ சிறப்பெய்தியது, 
கம்பரது கல்வியும்‌ காட்சியுமே காசினிமுற்றும்‌ மேம்படுததுப்‌ 
கமழ்ந்து பாராட்டுதலைச்‌ சோழன்‌ தெரிந்து அவரைத்‌ தன்பால்‌ அழை 
ப்பித்து, தான்‌ கேள்வியுற்றினும்‌ இவர்‌ ஆயிரம்‌ பங்கு அதிகமாகப்‌ 
“லலாக்றுனும்‌ இறத்தலைக்‌ கண்கூடாகக்‌ கண்டு, அரசர்க்கொத்த 
வரிசை பலவளித்தக்‌ கவிச்சக்ர்வர்சதியெனப்‌ பட்டந்தக்து, அவ்வரி 
T 


98 கம்பநாடர்‌ 


சைககும்‌ பெயர்க்கும்‌ தக நாடொன்று ௩ல்‌, தான்‌ ஈல்இய க்காட்‌ 
டிற்கும்‌ கம்பனாடு எனப்‌ பெயர்‌ வழங்குவித௪, இவரைப்‌ பெரிதும்‌ 
உயர்த்தினான்‌. 
2, வாணியன்‌ தாதன்‌ வசையுரைத்தது. 
இவர்‌ இங்கனம்‌ றக்க வாழும்போது, சோழன்‌ தாதன்‌ எனப்‌ 
பெயரிய செக்கானொருவன்‌ தீமிழ்ப்புலமை யுடையனாய்த்‌ தன்‌ 
அவைக்களத்‌ தெய்திப்‌ பாடினாலுக்கு ஊரும்‌ பேரும்‌ அளித்துக்‌ காளம்‌ 
முதலிய விருககளும்‌ நல்கினான்‌, அவ்வளவில்‌ கம்பர்‌ அரசனைநோககி: 
இவ்வாணியற்கு இத்தகை வரிசையளித்‌ அயர்ச்துதல்‌ எம்போன்ற 
குலககவிகளைச்‌ இறுமைப்படூக்தகலோ டொக்கும்‌ என்றுரைத்தார்‌. 
இதனைத்‌ தாதன்‌ கண்டு பொறானாய்‌ அச்சோழன்‌ முன்னே (“கைம்‌ 
மணிச்‌ சரன்றிச்‌ ரேறியாச்‌ கம்பகாடன்‌ சொன்ன, மும்மணிக்கோவை 
தேதற்‌€ர்‌ பிழை”? என்று வசைபாினான்‌. தாதன்‌ சோழன்பாற்‌ பெற்ற . 
ea தொண்டைநாட்டிலள்ள கூவம்‌ என்பதாகும்‌. 
3. இராம கதையில்‌ கம்பர்‌ பாடிய பாகம்‌. 
கம்பர்‌ பாடியன ஆன காண்டங்களே என்பதற்கயைய, அரச கேச 
ரியார்‌ தாமியற்றிய இரகுவம்மிசம்‌ என்னும்‌ செந்தமிழ்தூலில்‌ சீராம 
மூர்த்தியின்‌ இருவவதாரமே உரைத்து, “மற்றிவ்‌ விராமகதையின்‌ 
தருவபாகம்‌ முழுதையும்‌ கடலிற்‌ பெரிய தமிழ்க்கல்வியினையுடைய 
கம்பநாடர்‌ நிகழ்ந்தவாறு உரைத்தாராதலால்‌ அதனை ஈண்டு ஒதி 
னேனில்லை; அவர்‌ உரையாத அக்கதையின்‌ உத்தரபாகமே யான்‌ 
இனி ஒதப்புக்கேன்‌”' என்னும்‌ கருத்தினை வெளிபடுப்பாராய்‌ 
டொற்றாமரைமான்‌ ஒழியாது பொலியுமார்ப 
வெற்றாங்கு மேனி ரகுராம்‌ சரிதையாவும்‌ 
கற்றார்‌ கலியிற்‌ பெரிதாக்‌ தமிழ்ச்‌ கம்பகாடன்‌ 
உற்றால்‌ குரைத்தான்‌ உரையாதன ஓதூற்பாம்‌ 
என ஒரு பாடலைக்‌ கூறி, அதன்பின்னே தை வனம்‌ புகுதல்‌ முதலிய 
உத்தரகாண்டக்‌ கதைகளையே பல படலக்களால்‌ பாடினார்‌. 


4. காண்டம்‌ படலம்‌ ழதலியவற்றின்‌ தோகையில்‌ வேறுபாடு. 

“கரைபொரு காண்டமேழு! என்றெ செய்யுளில்‌ கணக்டிட்ட 
ஏழுகாண்டச்‌ செய்யுட்டொகையினின்று உத்தரகாண்ட்‌ செய்யுட்‌ 
டொசையாஓய 1500 யும்‌ கழித்த கோகளெ, மற்றை ஆறு காண்டவ்‌ 


அருபந்தம்‌ 99 


களுக்கும்‌ உரிய செய்ய்ட்டொகை 10516 ஆகும்‌. இக்காலத்து 
முதல்‌ ஆனு காண்டங்கட்கும்‌ உள்ள செய்யுட்டொகை அச்சுப்பிரதி 
களில்‌ 10587 எட்டுப்பிரதிகளில்‌ 10725-ம்‌ 1067 6-ம்‌ ஆகப்‌ பல 
வேறுவகைப்படவது. ஆனு காண்டங்கட்கும்‌ உள்ள படலத்தொகை 
யும்‌ இங்கனமே 118, 119, 128, 187 எனப்‌ பலவாறாகக்‌ காணப்படு 
-இன்றது. உத்தரகாண்டச்‌ செய்யுட்டொகை 1500 என்பதில்‌ பெரு 
ம்பான்மை வேறுபாடு காணாவிடினும்‌ அதன்‌ ப த்‌ 18, 23, 
-என வேணு வேறு காணப்படுகின்றன. 


5. கம்பநடைய தந்தை. 
சில இராமாயண ஏடுகளில்‌ விடைகொடுத்த படலத்தின்பின்‌ 
சில அரிய செய்யுட்கள்‌ வரையப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ 
ஆதவன்‌ புதல்வன்முத்தி யறிவினை அளிக்குமண்ணல்‌ 
போதவன்‌ இராமகாதை புகன்றருள்‌ புனிதன்‌ மண்மேல்‌ 
கோதவம்‌ சறிதுமில்லான்‌ கொண்டல்மாறன்னையொப்பான்‌ 
மாதவன்‌ கம்பன்‌ செம்பொன்‌ மலசடி. தொழுது வாம்வாம்‌. 
இம்பரும்‌ உம்பர்தாமும்‌ ஏத்திய விராமகாதை 
தம்பமா முத்நிசேர்தல்‌ சத்தியம்‌ சத்தியம்மே 
அம்பரந்தன்னில்‌ மேவும்‌ ஆதித்தன்‌ புதல்வன்‌ ஞானக்‌ 
கம்பன்‌ செங்கமலபாதம்‌ கருதீதற இருத்கவாமே. 
-என்பவற்றில்‌ ஆதித்தன்‌ புதல்வன்‌” எனவருதலால்‌ கம்பர்‌ தந்‌ைத 
யார்க்கு ஆதிச்தன்‌ என்பத பெயராமெனத்‌ தெரி௫ஏன்றக. இதபற்‌ 
தியே “தராதலத்இனுள்ள?? என்னும்‌ பாட்டில்‌ ஆதித்தன்‌ கம்பன்‌? 
எனவமக்கினர்‌ என்று அதிப தன: இத சங்கரன்‌ புதல்வ 
னான ச௪டையனைச்‌ “சங்கரன்‌ சடையன்‌? எனவழங்கியது போல்வது. 
ஆவின்‌ கொடைச்சகரர்‌ ஆயிரத்து அறொழித்தத்‌ 
தேவன்‌ திருவழுக் தூர்‌ நன்னாட்டு--மூவலார்ச்‌ 
சீரார்‌ குணாதித்தன்‌ சேயமையப்‌ பாடினான்‌ 
காரார்‌ காகுத்தன்‌ கதை. 
அன்றும்‌ வருதலால்‌, இவருடைய தந்தையார்‌ இருவழுக்தூர்‌ காட்டு 
.மூவலூறில்‌ வ9ச்தவரெனத்‌ தோன்றுவது, இிருவழுக் தூரும்‌ மூவனா 
ரும்‌ மிகவும்‌ சமீபமான ஊர்கள்‌, மதுரையில்‌ செல்லத்தம்மை 
கோவிற்‌. பூசகர்கள்‌ கம்பர்‌ வழியின ரென்று கொண்டு தங்களைச்‌ சூரிய 


100 கம்பநாடர்‌ 


குலத்தவரெனக்‌ கூறுன்றனர்‌: ௮2 இவ்வாதித்தன்‌ என்னும்‌ பெயர்‌ 
பற்றியாகுமெனத்‌ தோன்றுவது. 
6. கம்பர்‌ சோழனுடன்‌ கோபித்துக்கோண்டூ 
மதுரைக்தப்‌ போனது. 

கம்பர்‌ பாண்டியநாடு போய்‌ மதுரையில்‌ பிரவேத்தார்‌, பாண்டி 
யன்‌ இவரை உபசரித்த அரண்மனையில்‌ வைத்திருந்தான்‌. சில கால 
மானபிறகு சோழன்‌ பெரிதும்‌ மனம்‌ கொந்து சடையன்‌ தம்பியாகிய 
இணையாரமார்பன்‌ என்பானைக்‌ கம்பரைக்‌ கூட்டிக்கொண்டு வருமா: 
மதுரைக்குச்‌ செலவிடுத்தனன்‌. அவன்போய்க்‌ கம்பரைக்‌ கண்டு ௮ள 
வளாவி மூழ்ந்து தான்‌ வந்த காரண முரைப்ப, கம்பர்‌ இணையாரமார்‌ 
பனைப்‌ பாண்டியனிடம்‌ அழைத்தச்சென்றார்‌. இருவரையும்‌ வரவே 22" 
பாண்டியன்‌ “அம்முடன்‌ வீற்றிருக்கும்‌ இவன்‌ யார்‌?? என்ன, ட 
“இவன்‌ எனக்கும்‌ சரராமனான சடையனுககும்‌ தம்பி, இணையாரீமார 
பன்‌ என்னும்‌ பெயரினான்‌?? என்று “கூறினார்‌. இதற்கு மேற்கோள்‌: 
இரம்பெரிய தென்னார்பிரான்‌ சிங்காதனததிற்‌ சேர்த்நி!இவன்‌ 
அ ரென்றுரைப்ப நம்பி இணையாரமார்பன்‌ அடியேற்கும்‌ 
சாரும்‌ சரராமனுக்கு மொருகம்பி” எனஃகம்பன்புசழும்‌ 
வாரும்‌'பெருவெண்ணெயர்‌ பெருமான்‌ வளஞ்சேர்‌ சோழமண்டலமே- 

7. கம்பர்‌ சோழனிடம்‌ இரண்டாழறை கோபித்துப்‌ 

பிரதாபநத்திரனிடம்‌ போனது. 1 

கம்பர்‌ வடக்குரோக்டில்‌ . செல்லும்போது வழியில்‌ எல்‌ 
பாடிச்‌ ல வரிசைகள்பெற்று ஓரங்கல்‌ நாட்டை அடைந்தார்‌. அருக: 
கலை வினோதனான பிரதாபருக்திரனத அவைக்கண்‌ எய்தித்‌ ரது 
கல்விமாட்டயொல்‌ அவ்வேந்தனையும்‌ அவையையும்‌ தம்வயப்பததி 
௮வ்வரசனால்‌ நன்கு போற்றப்பட்டு இனிது ஒழுகுவாராயினர்‌. ற்‌ 
காலம்‌ கழிக்தபிறகு தாம்‌ வந்த காரணத்தை எடுத்தோதி; அவ்வ்‌ 
அக்குச்‌ சோழன்பால்‌ பெருஞ்னெம்‌ மூளச்‌ செய்து, தீம8ி அனலில்‌ 
பேராற்றலைச்‌ சோழன்‌ உணருமாறு அவ்வுருத்திரனைத்‌ தமக்கு அல்‌ 
பைகட்டிக்கொண்டு தம்முடன்‌ சோணாடு போத வேண்டினார்‌: அ 
அங்கனமே போந்து அவரைச்‌ சோணாட்டே முன்னரிலும்‌ லவ்‌ 
வீற்றிருக்கவைத்துத்‌ தன்னூர்க்கு மீண்டனன்‌. 


நி 0. K. Press, ஷு, Madras—1917- ௩... 


